சபொருறரை 


ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறை 


தலைமைச்‌ செயலகம்‌ 


மு.க. ஸ்டாலின்‌ 
சென்னை - 600 009. 


தமிழக முதலமைச்சர்‌ 


நாள்‌: 7.9.2021 


தமிழ்‌ நிலமானது மிகத்‌ தொன்மை வாய்ந்தது. தமிழின்‌ தொன்மையையும்‌, 
தமிழரின்‌ பண்பாட்டையும்‌ அறிவியல்‌ பூர்வமாக நிறுவ வேண்டுமானால்‌ முறையான 
அகழாய்வுகள்‌ அவசியமாகும்‌. நம்‌ மூதாதையர்‌ விட்டுச்‌ சென்ற அடையாளங்கள்‌ 
மூலம்‌ வரலாற்றினை மறுகட்டமைப்பு செய்வதற்கு சான்றுகளாக கல்வெட்டுகளும்‌, 
அகழாய்வுத்‌ தொல்பொருட்களும்‌ திகழ்கின்றன. தமிழ்நாட்டின்‌ ஒவ்வொரு 
குக்கிராமத்திலும்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ அடையாளங்கள்‌ கோயில்களாகவோ, 
கல்வெட்டுகளாகவோ, பாறை ஒவியங்களாகவோ, நடுகற்களாகவோ, 
நீர்‌" மேலாண்மைத்‌ தொழில்‌ நுட்பத்தினைப்‌ பறைசாற்றும்‌ மதகுகளாகவோ 
காணப்படுகின்றன. இத்தகைய தொல்லியல்‌, வரலாற்றுச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாக்க 


வேண்டியது நமது தலையாய கடமையாகும்‌. 


இத்தகைய மேன்மைமிகு நோக்கங்களை நிறைவேற்றும்‌ வகையில்‌, இந்திய 
அளவில்‌ ஒரு மாநிலத்திற்கென்று தொல்லியல்‌ துறை தொடங்கப்பட்டது 
தமிழ்நாட்டில்தான்‌ என்பது நமக்கு அளப்பரிய பெருமையாகும்‌. நமது முன்னோர்களின்‌ 
அடையாளங்களாக உள்ள தொல்லியல்‌ சின்னங்கள்‌, வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ 
போன்றவற்றைப்‌ பாதுகாக்கவும்‌, வரலாற்றினை எழுதுவதற்குத்‌ தொல்லியல்‌ 
அகழாய்வுகளை மேற்கொள்ளவும்‌, இந்திய அளவில்‌ அதிக எண்ணிக்கையில்‌ உள்ள 
தமிழ்க்‌ கல்வெட்டுகளைப்‌ படித்து நூலாக வெளியிடவும்‌, 1961-இல்‌ தொல்லியல்‌ துறை 


உருவாக்கப்பட்டது. 


. பொருரை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


2 


“திரைகடலோடியும்‌ திரவியம்‌ தேடல்‌'” என்ற முதுமொழிக்கு ஏற்ப, பண்டையத்‌ 
தமிழ்ச்‌ சமூகம்‌ நாட்டின்‌ பிறபகுதிகளோடும்‌, வெளிநாடுகளுடனும்‌ வணிகத்‌ தொடர்பு 
கொண்டிருந்தது. வணிகம்‌ மூலம்‌ ஏற்பட்ட பல்வேறு பரிமாற்றங்களால்‌ பிற 
சமூகத்தினரிடமிருந்து வேறுபட்டு மேம்பட்ட சமூகமாகத்‌ தமிழ்ச்‌ சமூகம்‌ மாறியது. 


அத்தகைய வணிகப்‌ பரிமாற்றங்கள்‌ மேற்கொள்ள சங்க காலத்‌ 
துறைமுகங்களான பூம்புகார்‌, கொற்கை, அழகன்குளம்‌, வசவசமுத்திரம்‌ ஆகியவை 
முக்கியப்‌ பங்காற்றின. இந்தத்துறைமுகங்கள்‌ வாயிலாகப்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சமூகம்‌ 
மேலைநாடுகளுடனும்‌, கீழைநாடுகளுடனும்‌ வணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தது. 
குறிப்பாக, மேலைநாட்டினரைப்‌ பொதுவாக “யவனர்‌”? என்று சங்க இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. ரோம்‌, எகிப்து, ஒமன்‌, அரேபிய நாடுகளுடன்‌ தமிழ்ச்‌ சமூகத்தினர்‌ 
வணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தனர்‌. அதற்குச்‌ சான்றாக தமிழ்‌ எழுத்துப்‌ 
பொறிக்கப்பட்ட பானை ஒடுகளும்‌, உடன்படிக்கை மற்றும்‌ வெளிநாட்டவர்‌ குறிப்புகளும்‌ 


கிடைக்கப்பெறுகின்றன. 


சங்ககாலத்‌ துறைமுகங்களாக விளங்கிய வசவசமுத்திரம்‌, பூம்புகார்‌, 
அழகன்குளம்‌, கொற்கை ஆகிய இடங்களில்‌ நடத்திய நில அகழாய்வுகள்‌ மூலம்‌ 
பண்டைத்‌ தமிழகம்‌ வெளிநாட்டினருடன்‌ கொண்டிருந்த வணிகச்‌ சிறப்பியல்புகளை 
உலகறியச்‌ செய்துள்ளது. அதுமட்டுமின்றி, சங்ககால வேந்தர்கள்‌ மற்றும்‌ 
சிற்றரசர்களின்‌ தலைநகராக இருந்த கரூர்‌, திருக்கோவிலூர்‌ ஆகிய இடங்களிலும்‌, 
சங்ககால ஊர்களான மாங்குடி, மாங்குளம்‌, கொடுமணல்‌, கோவலன்‌ பொட்டல்‌ ஆகிய 
இடங்களிலும்‌ தமிழ்நாடு அரசு அகழாய்வு மேற்கொண்டு சங்ககாலத்‌ தமிழ்ச்‌ 
சமூகத்தின்‌ பண்பாட்டை வெளிப்படுத்தியது. முத்தாய்ப்பாக, வைகை நதிக்கரையில்‌ 
அமையப்பெற்றுள்ள கீழடியில்‌ 2017ஆம்‌ ஆண்டு முதல்‌ தமிழ்நாடு அரசு அகழாய்வு 
செய்து வருகிறது. 


கீழடி அகழாய்வு மற்ற அகழாய்வுகளுக்கு முன்னோடி அகழாய்வாகத்‌ 
திகழ்கிறது. இதுவரை கங்கைச்‌ சமவெளியில்‌ கி.மு. ஆறாம்‌ நுற்றாண்டிலிருந்த 
“நகரமயமாக்கம்‌'” தமிழ்நாட்டில்‌ இல்லையென்றும்‌, பிராமி எழுத்து மெளரியர்‌ 
தோற்றுவித்தது என்றும்‌ கருதுகோள்கள்‌ இருந்தன. அத்தகைய கருதுகோள்களுக்கு 


3 


அறிவியல்‌ பூர்வ விடையளித்துள்ளது. தமிழ்நாட்டில்‌ கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டிலே 
நகரமயமாக்கம்‌ ஏற்பட்டிருந்தது என்பது மட்டுமல்லாமல்‌, படிப்பறிவும்‌ எழுத்தறிவும்‌ 
பெற்ற மேம்பட்ட சமூகமாக விளங்கியதை கீழடி அகழாய்வு நிலைநிறுத்தியுள்ளது. 


முதலாம்‌ இராசராசன்‌ மற்றும்‌ முதலாம்‌ இராசேந்திரனின்‌ ஆட்சிக்‌ காலங்களில்‌ 
நிர்வாகம்‌, சமூகப்‌ பொருளாதாரம்‌, கலை மற்றும்‌ பண்பாடு ஆகியவை உன்னத 
நிலையில்‌ இருந்தன. அதுபோன்ற வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இடங்களான பல்லவர்‌ 
காலத்‌ தலைநகரான காஞ்சிபுரத்தில்‌ உள்ள பல்லவமேடு, சோழர்களின்‌ 
தலைநகரங்களான தஞ்சாவூரிலுள்ள குறும்பன்மேடு, கங்கை கொண்ட சோழபுரம்‌, 
மாளிகைமேடு மற்றும்‌ பழையாறை, போசளர்களின்‌ தலைநகரான கண்ணனூர்‌ ஆகிய 
இடங்களில்‌ அகழாய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டு வரலாற்றின்‌ சுவடுகளை 
வெளிப்படுத்தியுள்ளது. மேலும்‌ காடவராயர்‌ சிற்றரசனான கோப்பெருஞ்சிங்கனின்‌ 
தலைநகரான சேந்தமங்கலம்‌, சம்புவராயரின்‌ தலைநகரான படவேடு ஆகிய 
அகழாய்வுகளும்‌ வரலாற்றுக்கு சிறப்பு சேர்த்துள்ளன. 


பண்டைய தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ அடிச்சுவடுகள்‌ எங்கெல்லாம்‌ உள்ளதோ, 
அதனைத்தேடி பயணம்‌ மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு திட்டம்‌ தீட்டியுள்ளது. 
தமிழ்நாட்டின்‌ பல்வேறு பகுதிகள்‌, நாட்டின்‌ மற்ற மாநிலங்களில்‌ உள்ள 
பழந்தமிழர்களின்‌ வரலாறு பதிக்கப்பட்ட இடங்கள்‌ மட்டுமின்றி, மேலை நாடுகளிலும்‌ 
கீழை நாடுகளிலும்‌ வணிகத்‌ தொடர்பாக ஏற்பட்ட பிணைப்பால்‌ உருவான பண்பாட்டுக்‌ 


கூறுகளைத்‌ தேடியும்‌ உலகப்‌ பயணம்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


தமிழரின்‌ தொன்மையை உலகறியச்‌ செய்வோம்‌! 


ந னி . 
(மு.க. ஸ்டாலின்‌) ்‌்‌ 
தமிழக முதலமைச்சர்‌ 


ஃ அணிந்துரை 


தங்கம்‌ தென்னரசு 
மாண்புமிகு தொழில்கள்‌, தமிழ்‌ ஆட்சி மொழி மற்றும்‌ தமிழ்ப்‌ 
பண்பாடு, தொல்லியல்‌ துறை அமைச்சர்‌ 


தெ 'னிந்தியாவின்‌ நாகரிகத்‌ தொட்டில்‌ என்று பொருநை ஆற்றங்கரை 
நாகரிகம்‌ அழைக்கப்படுகிறது. பொதியமலையில்‌ தோன்றி இப்பகுதியினை 
வளமையாக்கும்‌ பொருநை ஆற்றினை "எபான்திணிந்த புனல்‌ பெருகும்‌ 
பொருநை" என்று கம்பன்‌ போற்றிப்‌ புகழ்கிறார்‌. தண்பொருந்தம்‌ என்றும்‌, 
தண்பொருநம்‌ என்றும்‌ கல்வெட்டுகள்‌ எடுத்துரைக்கின்றன. பொருநை 
ஆற்றங்கரையில்‌ கொற்கை, ஆதிச்சநல்லூர்‌, சிவவளை போன்ற தொல்லியல்‌ 
சிறப்புமிக்க ஊர்கள்‌ அமைந்துள்ளன. இவற்றில்‌ கொற்கை இடைச்‌ சங்க 
காலத்தில்‌ பாண்டியர்களின்‌ தலைநகராகவும்‌ துறைமுகமாகவும்‌ விளங்கியது. 
பாண்டியர்களின்‌ வெற்றிச்‌ சிறப்பைப்‌ பற்றி 
“வடத்சை ஐங்லையும்‌ இமயமும்‌ கொண்டு 
தென்த்‌சை யாண்ட தென்னவன்‌ வாழ்‌” 
என்று சிலப்பதிகாரத்தில்‌ இளங்கோவடிகள்‌ போற்றிப்‌ புகழ்கிறார்‌. 


பண்டைய கிரேக்க ரோமானிய ஆசிரியர்களான பிளினி, தாலமி ஆகியோரின்‌ 
குறிப்புகளும்‌ பண்டைய கிரேக்க நூலான செங்கடல்‌ பயணக்‌ குறிப்புகளும்‌ ((எர்0ிப5 
௦ (6 டீரூாசவா 569) பாண்டிய நாட்டின்‌ வாலாற்றுக்கு பயனுள்ளவையாக 
அமைந்துள்ளன. இக்குறிப்புகள்‌ சங்க இலக்கியத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
சான்றுகளுக்கு முற்றிலும்‌ பொருத்தமுடன்‌ அமைகின்றன. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌, முதன்முதலாகக்‌ கொற்கை கிராமத்திற்கு 
வந்து கொற்கை தொடர்பான பழந்தமிழ்‌ இலக்கியங்களையும்‌, அயல்நாட்டவர்‌ 
குறிப்புகளையும்‌ ஆராய்ந்து பலவகை நாணயங்களையும்‌, முதுமக்கட்தாழிகளையும்‌ 
கண்டறிந்து பாண்டியர்களின்‌ பழமையான தலைநகரம்‌ தொன்மைச்‌ சிறப்புமிக்க 
துறைமுகப்பட்டினமாகச்‌ செயல்பட்டிருந்தது என்று கொற்கையை உலகறியச்‌ 
செய்த பெருமை கால்டுவெல்‌ அவர்களையேச்‌ சாரும்‌. 


கொற்கை கோநகர்‌ இடைச்‌ சங்கத்தை எடூப்பித்து வளர்த்தது. இடைச்சங்கம்‌ 
நிறுவிய வெண்டேர்ச்‌ செழியன்‌ முதலாக முடத்திருமாறன்‌ ஈறாக எழுபத்தொன்பது 
பாண்டியர்கள்‌ கொற்கையில்‌ ஆட்சிசெய்துள்ளனர்‌. கொற்கையைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு ஆட்சி செய்த பாண்டியர்களைக்‌ கொற்கைக்‌ கோமான்‌, கொற்கைக்‌ 
கோன்‌, கொற்கைப்‌ பொருநன்‌, கொற்கை வேந்தன்‌, கொற்கைத்‌ துறைவன்‌, 
கொற்கை யாளி என கொற்கையோடுூ இணைத்தே அழைத்துள்ளனர்‌. 
மேலும்‌, தாலமி, பிளினி, மெகஸ்தனிஸ்‌ போன்ற வெளிநாட்டவர்‌ கொற்கையை 
கொல்சிஸ்‌, கொல்காய்‌ என்றும்‌ கொற்கைத்‌ துறைமுகத்தைக்‌ கொற்கை 
வணிகமையம்‌((60101 ஊா௦ாப௱) என்றும்‌ சுட்டிக்காட்டுகின்றனர்‌. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஓ அணிந்துரை 


ஓ அணிந்துரை 


கொற்கைக்‌ கடலில்‌ நடைபெற்ற முத்துக்குளித்தல்‌ தொழிலைப்‌ பாண்டியர்‌ 
அறநெறி தவறாது காத்து வந்துள்ளனர்‌. இதனை 
“மறும்மேழ்‌ மாண்டியர்‌ அருத்தற்காக்கும்‌ 
கொறை மெருந்துறை முத்து” 
என்று மதுரைக்‌ கணக்காயனார்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ ஒன்றில்‌ புகழ்கிறார்‌. 
இப்புலவரே நற்றிணைப்‌ பாடலொன்றில்‌ (நற்‌. 23 5-6) கொற்கை முத்துகளை 
நன்னீர்‌ முத்துகள்‌ என சிறப்பு செய்கிறார்‌. 


கிரேக்கம்‌, எகிப்து, அரேபிய நாட்டைச்‌ சேர்ந்த கப்பல்‌ மாலுமிகளுக்கும்‌ கடல்வழி 
வணிகர்களுக்கும்‌ மிகப்பெரிய வணிகத்‌ தலமாகக்‌ கொற்கை விளங்கியதை 
மேலைநாட்டூ நிலநூல்‌ வல்லுநர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. மலோனி(1/41௮100), 
லோவன்தால்‌(௦/௮10௦1) போன்ற அயல்நாட்டு அறிஞர்களும்‌ கொற்கைப்‌ 
பகுதியினை ஆய்வு செய்து பழங்காசுகளைச்‌ சேகரித்தனர்‌. அவற்றுள்‌ தங்கக்‌ 
காசுகளும்‌ அடங்கும்‌. லோவன்தால்‌ சேகரித்த பழங்காசுகள்‌ திருநெல்வேலி 
காசுகள்‌, திருநெல்வேலி தங்கக்‌ காசுகள்‌ என இரு நூல்களாக ஆங்கில 
மொழியில்‌ வெளியிடப்பட்டுள்ளன. சொல்லின்‌ செல்வர்‌ ரா.பி. சேதுப்பிள்ளை 
மற்றும்‌ மு.வரதராசனார்‌ ஆகியோரும்‌ கொற்கை வரலாற்றின்‌ மீதான காதலால்‌ 
கொற்கையினை ஆய்வு செய்துள்ளனர்‌. 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ வெளிவந்துள்ள இச்சிறிய 
நூலில்‌ ஜெர்மன்‌ நாட்டைச்‌ சேர்ந்த முனைவர்‌ ஜாகோர்‌ (பா. 4800) என்பவர்‌ 
1876-ஆம்‌ ஆண்டு ஆதிச்சநல்லூர்‌ பறம்பில்‌ சேகரித்த அரிய தொல்பொருட்கள்‌, 
19௦3 முதல்‌ 1904-ஆம்‌ ஆண்டூ வரை ஆதிச்சநல்லூர்ப்‌ பறம்பில்‌ அலெக்சாண்டர்‌ 
ரீ செய்த அகழாய்வு, இந்திய ஒன்றிய அரசின்‌ தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌ 
திரு. சத்திய மூர்த்தி தலைமையில்‌ 2003 - 2005-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
நடைபெற்ற ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வுகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
மேலும்‌, தற்போது தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை ஆதிச்சநல்லூர்‌, 
சிவகளை, கொற்கை ஆகிய இடங்களில்‌ மேற்கொண்டூ வரும்‌ அகழாய்வுகளில்‌ 
கிடைக்கப்பெற்றுள்ள தொல்பொருட்களும்‌ அவற்றினைப்‌ பற்றிய குறிப்புகளும்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


ஆதிச்சநல்லூரில்‌ கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்களைத்‌ தொகுத்து ஆராய்ந்து 
பார்க்கும்போது பொருநை ஆற்றங்கரைகளில்‌ 3200 ஆண்டூகளுக்கு முன்னரே 
இரும்பினைக்‌ கண்டுபிடித்து வார்ப்பிரும்பு, தேனிரும்பு, எஃகு முதலியவற்றைத்‌ 
தயாரித்தல்‌, கப்பல்‌ கட்டுதல்‌, கடல்வணிகம்‌ போன்ற தொழில்நுட்பங்களில்‌ 
சிறந்து விளங்கியதை அறியமுடிகிறது. ஆதிச்சநல்லூர்‌ பண்பாடூ முன்னேறிய 
தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ பண்பாடூ என்று அறுதியிட்டுச்‌ சொல்லலாம்‌. 


இந்நூல்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ தொன்மை, பண்பாடூ மற்றும்‌ 
விழுமியங்களுக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ வகையில்‌ அமையப்பெற்றிருப்பது 
சிறப்பாகும்‌. மேலும்‌, இந்நூல்‌ உலகத்‌ தமிழ்ச்‌ சமூகத்தினரிடையே மிகப்‌ பெரிய 
வரவேற்பினை பெறும்‌ என்று நம்புகிறேன்‌. 


பேராசிரியர்‌ கா.ராஜன 
கல்வி மற்றும்‌ ஆய்வு ஆலோசகர்‌ 
தமிழ்நாடு தொல்லியல்‌ துறை 


மிழகத்தின்‌ பதினைந்து இலட்சம்‌ ஆண்டுகால நீண்ட நெடியபண்பாட்டினைத்‌ 

தொல்லியல்‌, கல்வெட்டுகள்‌, நாணயங்கள்‌, செப்பேடுகள்‌ ஆகிய முதன்மைச்‌ 
சான்றுகளை அடிப்படையாகக்‌ கொண்டூ மேற்கொள்ளப்படும்‌ கள ஆய்வுகள்‌, 
அகழாய்வுகள்‌ மூலம்‌ அறிவியல்‌ ரீதியாகத்‌ தமிழகத்தின்‌ தொன்மை வரலாற்றை 
மீள்‌ உருவாக்கம்‌ செய்கின்ற மிகச்‌ சிறப்பான பணியினைத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ 
துறை மேற்கொண்டுவருவது மன நிறைவு அளிக்கிறது. 


அண்மைக்காலமாக கீழடி, அழகன்குளம்‌, கொற்கை, சிவகளை, ஆதிச்சநல்லூர்‌, 
கொடூமணல்‌, மயிலாடும்பாறை, கங்கைகொண்டசோழபுரம்‌ ஆகிய இடங்களில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள்‌ தமிழகத்தின்‌ தொன்மையையப்‌ புதிய 
காலக்கணிப்பு மூலம்‌ பல நூற்றாண்டுக்‌ காலத்திற்கு முன்னோக்கி எடுத்துச்‌ 
சென்றுள்ளது என்றால்‌ மிகையாகாது. 


குறிப்பாக, பொருநை ஆற்றங்கரையில்‌ மேற்கொள்ளப்பட்டூ வரும்‌ அகழாய்வுகள்‌ 
தமிழகத்தின்‌ வரலாற்றைத்‌ தமிழகத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ இருந்து தொடங்க 
வேண்டும்‌ என்ற நிலைப்பாட்டிற்கு நம்மை எடுத்து சென்றுள்ளது எனலாம்‌. 


மேலும்‌, இந்தியாவிலும்‌, மேலைநாடூுகளிலும்‌ உள்ள உயர்நிலை 
ஆய்வுக்கூடங்களில்‌ பணியாற்றும்‌ நிலவியல்‌, நிலப்பொதியியல்‌, மானிடவியல்‌, 
இயற்பியல்‌, வேதியியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌, மரபணுவியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ துறைபோகிய வல்லுநர்களின்‌ துணையுடன்‌ தமிழகத்தின்‌ 
வரலாற்றை மீட்டெடுக்கும்‌ அறப்பணியில்‌ முனைப்புடன்‌ பணியாற்றி வரும்‌ 
செயல்பாடுகள்‌ பாராட்டுதலுக்குரியவை. 


அச்செயல்பாடூகளின்‌ சிறு வெளிப்பாடாக இக்குறு நூல்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
தவழ்கின்றது. தமிழகத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ செயல்பாடூகள்‌, அத்துறை 
அகழ்வாய்வுகளின்‌ மூலம்‌ வெளிகொணர்ந்துள்ள அண்மைக்காலச்‌ சான்றுகள்‌ 
ஆகியவற்றைத்‌ தமிழக மக்கள்‌ உடனடியாக அறிந்து தம்‌ வரலாற்றின்‌ உண்மைத்‌ 
தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும்‌ என்ற அடிப்படையில்‌ இச்சிறு 
குறிப்புரை நூல்‌ வெளிவந்துள்ளது. இச்செயல்பாடுகளுக்கு ஊக்கமும்‌, ஆக்கமும்‌ 
அளித்து வரும்‌ தமிழக அரசுக்கு நன்றி. இத்துறையின்‌ ஆய்வுப்‌ பணியினை 
உங்களுடன்‌ இணைந்து பாராட்டுதலில்‌ பெருமகிழ்வு கொள்கிறேன்‌. இப்பணி 
மேலும்‌ செழித்திட வேண்டுகிறேன்‌. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஓ அணிந்துரை 


ர அத 
்‌ 


ய ர | ॥ 
மய்ய பூப்பது 


பணொருறநை 


ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ தொட்டில்‌ 


மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்‌ அவர்கள்‌ 
சட்டப்பேரவை 110 விதியின்‌ கீழ்‌ அளித்த அறிக்கை 


மாண்புமிகு 
பேரவைத்‌ தலைவர்‌ அவர்களே, 


“அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்தசையும்‌ புகழ்‌ மணக்க 
இரந்த பெரும்‌ தம்ழ்‌ அணங்கே! 
உன்‌ சீர்ளமைத்‌ தரும்‌ வீயந்து 
செயல்‌ மறந்து வாழ்த்துது6ம” 


- என்று மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ முன்மொழிந்தபடி, செம்மொழியாம்‌ தமிழ்மொழியின்‌ 
தொன்மை மற்றும்‌ தொடர்ச்சி குறித்தும்‌, தமிழர்கள்‌ உலகெங்கும்‌ சென்று வெற்றித்‌ தடம்‌ 
பதித்த வரலாற்றுக்கு வலு சேர்க்கும்‌ வகையிலும்‌, சில முக்கிய அறிவிப்புகளைச்‌ சட்டப்பேரவை 
விதி எண்‌.110ன்‌ கீழ்‌ இன்று வெளியிட விரும்புகிறேன்‌. 

நாட்டிலேயே முதன்முறையாகத்‌ தொல்லியல்‌ ஆழ்கடல்‌ கள ஆய்வை விரிவாக மேற்கொள்ள 
பெருமுயற்சி எடுத்தவர்‌ முத்தமிழறிஞர்‌ கலைஞர்‌ என்பதை இந்த மன்றத்தில்‌ பதிவு செய்யக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறேன்‌. கடந்த 1990௦ ஆம்‌ ஆண்டூ கடல்சார்‌ ஆய்வுக்குப்‌ பெருந்திட்டம்‌ 
தீட்டியதும்‌, பின்னர்‌ கடலில்‌ மூழ்கிய பூம்புகார்‌ நகரத்தினைக்‌ கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட 
ஆழ்கடல்‌ அகழாய்வில்‌ சில கட்டுமானப்‌ பகுதிகள்‌ கண்டறியப்பட்டதும்‌, முத்தமிழறிஞர்‌ 
கலைஞரின்‌ பெருமுயற்சியால்‌ தான்‌ என்பதை அனைவரும்‌ அறிவார்கள்‌.அந்த வரிசையில்‌, 
சிவகங்கை மாவட்டம்‌, கீழடியில்‌ தற்போது நடைபெற்று வரும்‌ அகழ்வாராய்ச்சி உலக அரங்கில்‌ 
அனைவரது கவனத்தையும்‌ பெற்றுள்ளது. தமிழரின்‌ பண்பாட்டு அடையாளங்களை அள்ளிக்‌ 
கொடுக்கும்‌ கீழடியில்‌ நடைபெற்று வந்த அகழ்வாராய்ச்சியை ஒன்றிய அரசு பாதியிலேயே 
கைவிட்டபோது, முத்தமிழறிஞர்‌ 
கலைஞர்‌ அதற்கு எதிராகத்‌ தன்‌ 
கடுமையான கண்டனத்தைப்‌ 
- பதிவு செய்தார்‌. 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


நானும்‌ கடந்த 2019 
ஆம்‌ ஆண்டு எதிர்க்கட்சித்‌ 
தலைவராக இருந்தபோது, 
கீழடிக்கு நேரடியாகச்‌ 
சென்று, அங்கு நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்த அகழாய்வுப்‌ 
பணிகளைப்‌ பார்வையிட்டேன்‌. 
வியக்கவைக்கும்‌ செங்கல்‌ 

கட்டுமானங்கள்‌, கருப்பு 


) மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ அவர்கள்‌ கீழடி, அகழாய்வுத்‌ தளத்தினை 
பார்வையிடல்‌ - 2019 


பின, 


மற்றும்‌ சிவப்பு வண்ணம்‌ தாங்கிய 
பானை ஓடூகள்‌, அரிய கல்மணிகள்‌, 
தங்க அணிகலன்கள்‌, சிந்துவெளி 
நாகரிக காலத்தில்‌ காணப்பட்ட அதே 
திமில்‌ கொண்ட காளையின்‌ எலும்புகள்‌, 
விளையாட்டுப்‌ பொருட்கள்‌, தொழிற்பகுதி 
என ஒரு செழுமைமிக்க சமூகமாக 
சங்காலத்‌ தமிழர்கள்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌ 
என்பதை நாம்‌ மட்டுமல்ல, உலகமே 
அறிந்து கொண்டது. 


4. 


அதுமட்டுமல்ல, கரிமப்‌ பகுப்பாய்வு 
(வோ மடியா) முடிவுகளின்படி, கி.மு. 
ஆறாம்‌ நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்காலத்‌ தமிழர்கள்‌ விளங்கினர்‌ 
என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள்‌ நன்கு அறிவீர்கள்‌. 


கருப்பு-சிவப்பு நிறமட்கலப்‌ பாத்திரம்‌ -கீழடி 


அந்தவகையில்‌, 'கீழடி' என்ற ஒற்றைச்‌ சொல்‌ உலகத்‌ தமிழர்களை ஒன்றிணைத்தது 
என்றே சொல்லவேண்டும்‌. அதே உணர்வைத்‌ தாங்கி தமிழ்நாடூ அரசின்‌ தொல்லியல்‌ துறை 
கீழடி, ஆதிச்சநல்லூர்‌, சிவவளை, கொற்கை, கொடுமணல்‌, மயிலாடும்பாறை, கங்கைகொண்ட 
சோழபுரம்‌ ஆகிய இடங்களில்‌ தற்போது அகழாய்வுப்‌ பணிகளை மேற்கொண்டூ வருகிறது. 
அப்போது கிடைத்த பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள்‌ குறித்து, அகில இந்திய அளவில்‌ 
புகழ்பெற்ற தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌ மற்றும்‌ தொழில்நுட்ப வல்லுநர்களைத்‌ தமிழ்நாடூ 
தொல்லியல்‌ துறை கலந்தாலோசித்தது. அதன்படி, கீழ்க்கண்ட முக்கிய முடிவுகளை 
வெளியிடுவதில்‌ நான்‌ பெருமிதம்‌ கொள்கிறேன்‌. 


கீழடியில்‌ சூரியன்‌, நிலவு மற்றும்‌ வடிவியல்‌ குறியீடுகள்‌ கொண்ட முத்திரைகளுடன்‌ கூடிய 
வெள்ளிக்காசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தலைசிறந்த நாணயவியல்‌ 


கி.மு. 4ஆம்‌ நூற்றாண்டிற்கு முந்தைய வெள்ளிக்‌ காசின்‌ முன்‌ பின்‌ பக்கங்கள்‌ - கீழடி 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


நிபுணரும்‌, கொல்கத்தா பல்கலைக்‌ கழகப்‌ பேராசிரியருமான சுஷ்மிதா பாசு மசும்தார்‌, இந்த 
வெள்ளி முத்திரைக்‌ காசு, கி.மு. நாலாம்‌ நூற்றாண்டுக்கு முன்னரே, அதாவது மெளரியப்‌ 
பேரரசர்‌ அசோகர்‌ காலத்திற்கும்‌ முற்பட்டது என்று கருத்துத்‌ தெரிவித்துள்ளார்‌. 


ஏற்கெனவே, கரிமப்‌ பகுப்பாய்வு முடிவுகளின்படி, கீழடியில்‌ கண்டெடுக்கப்‌ பட்ட தமிழி 
எழுத்துக்களின்‌ காலம்‌, கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டூ என்று அறிவிக்கப்பட்ட நிலையில்‌, அதை 
வலுப்படுத்தும்‌ விதமாக, தற்போது பெறப்பட்ட இரண்டூ கரிம மாதிரிகளின்‌ பகுப்பாய்வு 
முடிவுகளும்‌ கீழடி நாகரிகம்‌ கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது எனத்‌ தெரியவந்துள்ளது 
என்பதைப்‌ பெருமையுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


முந்தைய அகழாய்வுகளில்‌ கிடைக்கப்பெற்ற கரிமப்‌ பகுப்பாய்வுகளின்‌ காலக்‌ கணக்கீடு 
முடிவுகளின்படி, கி.மு. எட்டாம்‌ நூற்றாண்டிற்கு முன்பாகவே, கொற்கை ஒரு துறைமுகமாகச்‌ 
செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கெனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 


தற்போது கொற்கையில்‌ நடை பெற்று வரும்‌ அகழாய்வில்‌ கருப்பு வண்ணப்பூச்சு 
பெற்ற கங்கைச்‌ சமவெளியைச்‌ சார்ந்த பானை ஒடூகள்‌ கிடைத்துள்ளன. இவற்றைக்‌ 
கவனமாக ஆய்வு செய்த இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ முன்னாள்‌ தலைமை 
இயக்குநர்‌ முனைவர்‌ இராகேஷ்‌ திவாரி மற்றும்‌ இந்து பனாரஸ்‌ பல்கலைக்கழகப்‌ 
பேராசிரியர்‌ இரவீந்திரநாத்‌ சிங்‌ ஆகியோர்‌ கொற்கைத்‌ துறைமுகமானது 
கி.மு. ஆறாம்‌ நூற்றாண்டுக்கு முன்னரே வெளிநாடூ களுடனும்‌ இந்தியாவின்‌ பல்வேறு 
பகுதிகளுடனும்‌ வணிகத்தொடர்பு கொண்டிருந்தது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர்‌. 


டது  அவ்துதம அண? டட த்‌ 3 
ஷு 2: 2 வகி ௮ ன்‌ அலக்‌ 
௯ ௮ ்‌ ட... ௭ 2 ்‌ ்‌ 
சி ஸூ 


ஸ்‌. 


ட 
௬ :11(201:-:அஃ11 2121120171: 
சார்ந்த கருப்பு வண்ணப்‌ பூச்சு ௫ 
பெற்ற பானை ஓடு ட்‌" 


கங்கைச்‌ சமவெளியைச்‌ சார்ந்த கருப்பு வண்ணப்‌ பூச்சு பெற்ற பானை ஓடுகள்‌ கிடைக்கப்பெற்ற மட்கலன்‌ - கொற்கை 


கொற்கை 


) ஓன்பது அடுக்குக்களுடன்‌ கூடிய 
துளையிடப்பட்ட குழாய்கள்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


இவற்றுக்கெல்லாம்‌ மகுடம்‌ சூட்டும்‌ வகையில்‌, ஒரு முக்கிய ஆய்வு 
முடிவை இங்கு வெளியிட விரும்புகிறேன்‌. 


தமிழ்நாடு தொல்லியல்‌ துறையால்‌ தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும்‌ 
அகழாய்வின்‌ போது ஆதிச்சநல்லூருக்கு அருகே, சிவகளைப்‌ பறம்புப்‌  - 
பகுதியில்‌ எவளிப்பட்ட முதுமக்கள்‌ தாழி ஒன்றில்‌ கண்டெடுக்கப்பட்ட , - 
உமி நீங்கிய நெல்மணிகள்‌ அமெரிக்க நாட்டின்‌ மியாமி நகரத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌ உலகப்புகழ்‌ பெற்ற [.. 
டக &ாஷுங்‌௦௮! ௨௦௮௦௫ -க்குப்‌ 
பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. 
அதன்‌ ஆய்வு முடிவுகள்‌ சமீபத்தில்‌ ர மாதிரி 
கிடைத்துள்ளன. 48145 கோட 
டார முறையில்‌ ஆய்வு செய்ததில்‌, முதுமக்கள்‌ 
தாழியில்‌ கண்டெடூக்கப்பட்ட உமி நீங்கிய 
நெல்மணிகளின்‌ காலம்‌ கி.மு. ஆயிரத்து நூற்று 
ஐம்பத்தைந்து எனக்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 
எனவே, 'தண்‌ பொருநை என்று அழைக்கப்பட்ட 
தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம்‌ மூவாயிரத்து 


இளக க௱க(ுா/6, 11௨. 
த்‌ 4985 54/ 747 0போர 
4உ௱, “ட 33155 பக்‌ 
"டார ) 810 தாரு ண்லாளள 
100௦121265 24/06%.60௦௱ 


150/6 17025:2017-/&௦0201120 172511ஈ0 ட26௦12100௫ு/ 
௩0 0 ௩௧௦1௦0௦௧௩0 ப்கா॥ஙிம கங்கட்டூட்‌ 


கவிகை 3ஙகாகாள்க௱ 120071 0815: &ய0பஈ( 27, 2021 


ர்க்‌ [கப பிரறகாராகார்‌ 04 ௦௧௨௦௦0 ரிச்சா ௨௦/80: சய! 18, 2021 


ளோ! ௧௦௦௦௨௦ &06 (81?) ௭ 


(50௦௧10௫ பாம்‌ள 5ளமர் ௦௦% ரபா ௭௦௭1 18௦ க௭ (2840) & 512016 160(0265 


8ள5 - 600726 85012019-1-001 2950 */-30 88 (8148 5130: -25.86/% 


(95.43) 1260 - 1051 68 86 (3209 . 3000௦௮ 85) 


இபமாரள ி4க1சசி!: மெழகார்கே (70௪ ரிம்‌ ௨௦1) 
கசகசா: (ஐதர்‌ ஈரகர்சாகி।) ௧010/சகங௧௦0 
கீறாகி/2௨0 1/4! ர்‌ ஈனா 
சீறு ளோ: 2445. ங0வொா வெஙெளு 
௭௦௦1 1400ள கேங்‌: 89.28 */- 0.26 6/6 
(80௦ 1400௪ கேங்‌: 0.6926 */- 0.0026 
0440: -307.38 4. 289/0 
ந்ரி40: -313.28 -- 2.59 ௦/௦௦ (1950-2021) 
81685பா0்‌ 20௦௦௧௦ 06: (சர்ப! 0130 ௨௦லயமா): 2960 4 3082 
கேல்‌: 8சுகசே!4.20: 400 ஈசு்‌௦௦: ர கேட20 


7 


்‌ 8௪௧09 4.20 இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது 
என்பதை அறிவியல்பூர்வ ஆய்வுகளின்‌ 
அடிப்படையில்‌ உறுதி செய்ய முடிகிறது 

(வாஸ 0130 -:255 009) என்பதைத்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்‌ உலகம்‌ 
பலைஸர வாள 6௪௯600725 அறியும்‌ வகையில்‌, இந்த ஆய்வுமுடிவுகளை 
அறிவிப்பதில்‌ அளப்பறிய பெருமிதமும்‌, 


வேக ௦7 ௬௨௦1௦௦வா%௦ ௧96 1௦ கே!ன்கொ 185 
(ரிஸ்‌ ரை பனக ௩806 14௪1௦௦ (110): 17 கேட20) 


ணோசாபான! சம்மைகங்றா கர 295053 8 


கக்‌ மனமகிழ்ச்சியும்‌ கொள்கிறேன்‌. 
(நிக 47% 1290 - 041௮ 86 (3209 - 3000 8) 
பண்டைய தமிழர்களின்‌ செழுமையான 
€ச 2% நாம்ஸ்எரு 
(68.2% 1219. 1110 86 மாக. 80) பண்பாடு, கடல்வழி வணிகம்‌,நீர்‌ 


500019.1.001 தக மேலாண்மை, இரும்பு உருக்குதல்‌, அரிய 
பட வை மணிகள்‌ தயாரித்தல்‌, அரியமணிகள்‌, முத்து 
குளித்தல்‌ போன்ற தொழில்நுட்பங்களை 
உலகம்‌ அறிந்துகொள்ளத்‌ தேவையான 
சான்றுகளைச்‌ சேகரிக்கும்‌ வகையில்‌, 
ணை இந்தியாவில்‌ 6 வேறறந்த மாநிலத்தை 
கஸ்‌ ஸு ஸ்‌ ன விடவும்‌ அதிக அளவு நிதியாக ஐந்து 


மஸ பம கேகோடி ரூபாய்‌ இந்த நிதியாண்டில்‌ 

நா - அரங்கக்‌ ட அகழ்வாராய்ச்சிப்‌ பணிக்காகவும்‌, ஆழ்கடல்‌ 
டட டடட... டட... அணத அகழாய்வுக்காகவும்‌ இந்த நிதிநிலை 
(அரக கவல "ரல பலக்‌ ல வதுவை வட] அறிக்கையில்‌ அறிவிக்கப்பட்டிருப்பதை, 


மாமன்ற உறுப்பினர்கள்‌ நன்கு அறிவீர்கள்‌. 
அதன்‌ தொடர்ச்சியாக, ஆதிச்சநல்லூர்‌, சிவகளை மற்றும்‌ கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின்‌ போது கிடைத்த அரிய பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும்‌ 
விதமாக, திருநெல்வேலி நகரில்‌ நவீன வசதிகளுடன்‌ "பொருநை அருங்காட்சியகம்‌ 
உருவாக்கப்படும்‌. 


இதுமட்டுமல்ல, தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ வேர்களைத்‌ தேடி, இந்திய நாடெங்கும்‌, அதேபோல்‌ 
கடல்கடந்து பயணம்‌ செய்து தமிழர்கள்‌ வெற்றித்தடம்‌ பதித்த வெளிநாடூகளிலும்‌ தமிழ்நாடு 
தொல்லியல்‌ துறை உரிய அனுமதிகள்‌ பெற்று இனி ஆய்வுப்‌ பணிகளை மேற்கொள்ளும்‌ 
என்பதை இந்த மாமன்றத்தில்‌ அறிவிப்பதில்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


முதற்கட்டமாக, சங்ககால துறைமுகமான முசிறி 
தற்போது பட்டணம்‌ என்ற பெயரில்‌ கேரள மாநிலத்தில்‌ 
அமைந்துள்ளது. சேரநாட்டின்‌ தொன்மையினையும்‌, 
பண்பாட்டினையும்‌ அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌, கேரள 
மாநிலத்‌ தொல்லியல்‌ வல்லுநர்களுடன்‌ இணைந்து 
ஆய்வுப்பணி மேற்கொள்ளப்படும்‌. அதேபோல்‌, ஆந்திர ) முசிறி- அமண என்று 
மாநிலத்திலுள்ள வேங்கி, கர்நாடக மாநிலத்தின்‌ தலைக்காடுூ தபதி எழுதலுப்‌ பொய்த்த பானை ஒடு 
மற்றும்‌ ஒடிசா மாநிலத்திலுள்ள பாலூர்‌ ஆகிய வரலாற்றுச்‌ 
சிறப்புடைய இடங்களில்‌ ஆய்வுகள்‌ மேற்கொள்ள உரிய 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


) கோர்ரோரி,ஓமன்‌ 


) குசிர்‌-அல்‌-காதிம்‌ : கணன்‌, சாதன்‌, நாடு-ணந்தை கீரன்‌ தமிழி 
பனை ஓரி என்று தமிழி எழுத்துகளால்‌ எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட 
பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌ பானை ஓடு 


அன்றைய ரோமப்‌ பேரரசின்‌ ஒருபகுதியாக விளங்கிய எகிப்து நாட்டிலுள்ள குசிர்‌-அல்‌-காதிம்‌ 
மற்றும்‌ பெர்னிகா, மேலும்‌ ஓமன்‌ நாட்டின்‌ கோர்‌ ரோரி ஆகிய இடங்களில்‌ பழந்தமிழகத்தோடூ 
இருந்த வணிகத்‌ தொடர்பை உறுதி செய்யும்‌ வகையில்‌, தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை 
ஓடுகள்‌ கிடைத்துள்ளன. அந்தப்‌ பகுதிகளில்‌, அந்தந்த நாட்டின்‌ தொல்லியல்‌ வல்லுநர்களுடன்‌ 
இணைந்து ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்படும்‌. 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


இதுமட்டுமல்ல, மாமன்னன்‌ இராசேந்திர சோழன்‌ வெற்றித்‌ தடம்‌ பதித்த தென்கிழக்கு 
ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம்‌ ஆகிய நாடூகளில்‌ 
அமைந்துள்ள வாலாற்றுச்‌ சிறப்புமிக்க இடங்களில்‌ அந்தந்த நாட்டு தொல்லியல்‌ வல்லுநர்கள்‌ 
துணையோட௫, உரிய அனுமதி பெற்று ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்படும்‌. 

“யாதும்‌ ஊரே யாத(ரம்‌ கேளிர்‌” 

என உலகிற்கு அறிவித்த தமிழரின்‌ பண்பாட்டு அடையாளங்களைத்‌ தேடி, உலகெங்கும்‌ 
இனி பயணம்‌ செய்வோம்‌. 

இந்தியத்‌ துணைக்கண்டத்தின்‌ வரலாறு, இனி தமிழ்‌ நிலப்பரப்பில்‌ இருந்துதான்‌ தொடங்கி 
எழுதப்பட வேண்டூம்‌ என்பதைச்‌ சான்றுகளின்‌ அடிப்படையில்‌ அறிவியல்‌ பூர்வமாக நிறுவுவதே 
நமது அரசின்‌ தலையாயக்‌ கடமை என்பதை இம்மாமன்றத்தின்‌ மூலம்‌ உலகிற்கு அறிவிப்பதில்‌ 
நான்‌ பெருமிதம்‌ கொள்கிறேன்‌. 

நன்றி! வணக்கம்‌!! 


7௨௨௩௪9 ௫௦-௯௩ 
௫௫ இட ௦.௯௯ 
௫௪ ககாண்ட 


சுுஷக்ச 


) தமிழி எழுத்துப்பொறிப்புக்‌ கொண்ட பானை ஓடுகள்‌ - கீழடி 


18] 


இலக்கியங்களில்‌ பொருநை 


சேரநாட்டூ 'ஆன்‌ பொருநை' ஆறு, சங்க இலக்கியங்களிலே, 'பொருநை' 
என்றும்‌, தண்‌ ஆன்‌ பொருநை' என்றும்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. தென்பாண்டி 
நாட்டுத்‌ "தண்பொருறை' ஆறு, (தாமிரபரணி ஆறு) 'பொருநை' என்றும்‌, 
'தண்பொருநை'்‌ என்றும்‌, 'பொருநல்‌' என்றும்‌, 'பொருந்தம்‌' என்றும்‌ வழங்கப்‌ 
பெற்றுள்ளது. தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ கற்பியற்சூத்திரத்தின்‌ (50) 
உரையில்‌, நச்சினார்க்கினியர்‌, காவிரியும்‌ தண்பொருநையும்‌ ஆன்‌ பொருநையும்‌ 
வையையும்‌ போலும்‌ யாற்றிலும்‌' என்று இரண்டு பொருநைகளையும்‌ தெளிவாக 
வேறுபடுத்திக்‌ காட்டுகிறார்‌. 


கிர்நார்‌ கல்வெட்டில்‌ அசோகனும்‌ (கி.மு. 273 - 232) 'தாம்பபண்ணி' என்ற 
பெயரால்‌ தண்பொருநை ஆற்றினைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சங்க இலக்கிய நூல்களுள்‌ ஒன்றான புறநானூறு 'தண்பொருநை'்‌ என்று 
வஞ்சியோடூ தொடர்புபடுத்திக்‌ குறிப்பிடுகின்றது. 


“அர்‌ மயீர்த்‌ தரள்‌ முன்கை 

வால்‌ இழை, மட மந்‌ லையர்‌ 
வர்‌ மணற்‌ புணை பாவைக்குக்‌ 
குலவுச்‌ சம்‌ பூக்‌ கொய்து 

தண்‌ மெொ௫றை௦ புனல்‌ மாயும்‌ 

உீண்‌ மொருபுகழ்‌, வீறல்‌வஞ்ச்ம்‌ 

மடல்‌ சான்று வீரல்வேந்‌ தனும்மே 
வெம்‌ புடைய அரண்‌ கடந்து, 
துப்புறுவர்‌ புரம்மெறு ரச” (புறநானூறு 11) 
(பொருநை - கருவூர்க்குச்‌ சமீபத்திலோடும்‌ ஆன்பொருந்தமென்னும்‌ ஆறு) 


சங்க இலக்கியங்களுக்குப்‌ பின்னர்த்‌ தோன்றிய தமிழ்‌ நூல்களில்‌ தாமிரபரணி 
ஆறு "தண்பொருநை' என்று சீராட்டப்‌ பெற்றுள்ளது. 


நம்மாழ்வார்‌ அருளிய திருவாய்‌ மொழியிலே, இந்த ஆறு, 'பொருநல்‌' என்று 
வழங்கப்‌ பெற்றுள்ளது; 'பொருந்தம்‌' என்பதே பொருநை என மருவியுள்ளது 
என்றும்‌ பொருந்தம்‌ என்பது பொருந்துதல்‌ என்னும்‌ பொருளதாக இருக்கலாம்‌ 
என்றும்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்கதழக வெளியீடான கலைக்களஞ்சியம்‌ குறிப்பிடுகிறது. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


“தரவழுத்‌ நாடென்றும்‌ தென்கு௫௯ ரென்றும்‌, 
மருவீனிய வண்மொரூறல்‌ என்றும்‌, - அருமறைகள்‌ 
அந்தாத்‌ செய்தான்‌ அடியிணையே எம்மொழுதும்‌, 

ச்ந்த்யாய்‌ நெஞ்சே தெளிந்து. ”( தர வாய்‌ மொழ்‌ தனியன்‌) 


கம்பராமாயணத்தின்‌ கிட்கிந்தா காண்டத்தின்‌ நாடவிட்ட படலத்தில்‌ 31 - 
ஆவது பாடலில்‌, 


“தென்‌ தம்ழ்நாட்டகன்‌ மொத்யீல்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


த்ரூமுனிவன்‌ தமீழ்ச்சங்கம்‌ சேர்க்ற்பீரேல்‌ 
என்றும்‌ அவன்‌ உறைஉீடமாம்‌ 
ஆதலால்‌ அம்மனையை இடத்த்லீட்டூ ஏகல்‌ 
மொன்றுீணிந்த புனல்‌ பெருகும்‌ மொரூறையெனும்‌ 
த்ரூறுத்யீன்‌ பீன்பெழ்ய ராகக்‌ 
கன்று! வளர்‌ தடஞ்சாரல்‌ மகேந்தரமா 
நெடூவரையம்‌ கடலும்‌ தாண்டூர்‌” 
என்று! பொருறை குர்ம்பீடம்படுகன்றது.. 
கலிங்கத்துப்‌ பரணியில்‌, 
“மொன்னித்‌ துறைவனை வாழ்த்த வே 
மொருறைக்‌ கணவனை வாழ்த்தனேவ” 
என்ற பாடலிலும்‌ பொருநை சிறப்பித்துக்‌ கூறப்படுகிறது. 


சேக்கிழாரின்‌ பெரிய புராணத்திலே மும்மையால்‌ உலகாண்ட சருக்கத்தில்‌ 
உள்ள மூர்த்தி நாயனார்‌ புராணத்தின்‌ இரண்டாம்‌ பாடல்‌ தண்‌ பொருந்தம்‌ 
என்று குறிப்பிட்டுள்ளது. 


“சாயுந்தளீர்வல்லீ மருங்கு னெடுந்‌ தடங்கண்‌ 
சேயும்‌ மடுதோளியா மண்மடு மீன்சொற்‌ செய்ய 


வாயும்‌ மடுந்ள்கரை மண்மொர௫ந்‌ தண்மொருந்தம்‌ 
மாயுங்‌ கடலும்‌ மடுநீர்மை மனத்த முத்தம்‌”. 


இப்பாடலின்படி, தண்‌ பொருந்தம்‌ - குளிர்ச்சியுடைய தாமிரபரணி ஆறு என்பது 
பொருளாகும்‌. 


இராசராசசோழன்‌ உலா, 'பொருநை' என்று புகழ்ந்துள்ளது. 


முக்கூடற்பள்ளு என்னும்‌ சிற்றிலக்கியத்திலே 'பொருநையாறு பெருகிவரப்‌ 
புதுமை பாரும்‌ பள்ளீரே!! என்று புலப்படுத்தப்‌ பெற்றுள்ளது. 


பரஞ்சோதி முனிவரின்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ பாண்டித்திருநாட்டுூப்‌ 
படலத்தில்‌, 'பொதிகை' என்னும்‌ மலை மடந்தை, 'பெருகு தண்பொருநறை' 
என்னும்‌ நீத்தம்‌ (வள்ளம்‌) மிகு மகளைச்‌ செவிலிபோல்‌ வளர்க்கும்‌' என்று 


எடூத்தியம்புகிறது. 
“த௫ந்றுமேகமென்னுங்கச்சணிச்சரக்கொங்கை 
யருவீயாந்தீம்மால்சேோரவதன்‌எனையென்னுங்கொம்டுழ்‌ 
மொருவீல்வேயென்‌ னுமென்றோட்மொத்யமாஞ்சைலம்பாை 
மெருகுதண்மொருறை யென்னும்மெண்மதம்மெற்றாளன்‌றே(7) 
மேலும்‌, 
“மன்மலர்மாலை வேய்ந்துமனுரைம்பேர்வை மோர்த்துத்‌ 
தென்மலைத்தேய்ந்தசந்தமான்‌மதச்சேறுபூச்ம்‌ 
மொன்மணியமரந்தாங்கம்‌ மொருணையாங்கள்னீமுந்நீர்த்‌ 
தன்‌ மதழ்க்ழவனாஃந்தழீஇக்கொடுகலந்ததன்றே. (10) 


குமரகுருபர அடிகள்‌ அருளிய மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ தமிழ்‌, 


'பொருநைத்‌ துறைவன்‌ பொற்பாவாய்‌, புதுநீர்‌ ஆடி அருளுகவே்‌ என்று 
உரைக்கின்றது. 


பகழிக்‌ கூத்தர்‌ வழங்கியுள்ள 'திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌' என்னும்‌ 
நூலில்‌, 'தண்பொருநைப்‌ பேராற்றிலே, தமிழ்‌ நாகரிகம்‌ மணக்கும்‌ என்ற கருத்து 
புனைந்துரைக்கப்பெற்றுள்ளது. 


இறுதியாக, பாரதியார்‌ இந்த ஆற்றினை 'தமிழ்‌ கண்ட தண்பொருநை' என்று 
உறுதி செய்துள்ளார்‌. 


கல்வெட்டுகளில்‌ பொருநை 


திருநெல்வேலி மாவட்டம்‌, சீவலப்பேரியில்‌ உள்ள சத்யநாராயணப்பெருமாள்‌ 
கோயிலில்‌ காணப்படும்‌ முதலாம்‌ இராசராசனுடைய 28- ஆம்‌ ஆட்சி ஆண்டு 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


(கி.பி.1013) வட்டெழுத்துக்‌ கல்வெட்டூ ஒன்றில்‌, "தண்பொருந்தத்தின்‌ வடகரை 
தென்‌ திருமாலிருஞ்சோலை எம்‌பருமானுக்கு' என்று தண்பொருந்தம்‌ 
குறிக்கப்பட்டூள்ளது. (இந்தியக்‌ கல்வெட்டு ஆண்டறிக்கை 19௦6 எண்‌ 411) 


.தண்பொருந்தமான முடிகொண்டசோழப்போராறுக்கு ...... "என்று 
திருநெல்வேலி மாவட்டம்‌, அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌, மன்னார்கோயிலிலுள்ள 
கோபாலகிருஷ்ண சுவாமி கோயில்‌ கல்வெட்டு கூறுகின்றது. இதில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள முடிகொண்டசோழப்பேராறு தண்பொருந்தம்‌ என 
அழைக்கப்பட்டூள்ளது. இது முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ (கி.பி. 1011 - 44) 
இரண்டாம்‌ மகனான இராசேந்திர தேவனான சுந்தர சோழ பாண்டியனின்‌ 
(கி.பி. 1052 - 64) 13 - ஆவது ஆட்சி ஆண்டூ கல்வெட்டாகும்‌. (எபிகிராபிகா 
இண்டிகா தொகுதி -11- எண்‌ : 30) 


மேலும்‌, திருநெல்வேலி மாவட்டம்‌, திருவைகுண்டம்‌ வட்டத்திலுள்ள 
மாறமங்கலம்‌ என்ற ஊரிலுள்ள சந்திர சேகரர்‌ கோயிலிலுள்ள கி.பி. 13- ஆம்‌ 
நூற்றாண்டூ திரிபுவனச்சக்கரவர்த்திகள்‌ மாறவர்மன்‌ சுந்தாபாண்டியனது 
கல்வெட்டில்‌ தண்பொருநை என்று குறிக்கப்பட்டூள்ளது. 


கல்வெட்டு வரிகள்‌ 


..பெற்ற நெற்றி[க்‌]கு மெற்கும்‌ தென்னெல்லை தண்பொருநை 
ஆற்றுக்கு வடக்கும்‌ மெலெல்லை.. .நரஸிம்ஹதேவர்‌ பற்று குடூத்து 
முகமழகியபாண்டிய............ கும்‌  டலலை காலூக்குத்‌ தெற்கும்‌ ......... 


சங்க இலக்கிய நூல்களில்‌ 'ஆன்‌ பொருநை என்றும்‌ தண்‌ ஆன்‌ பொருநை' 
என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வஞ்சியோடூ தொடர்புடையது என்பதால்‌, 
சேரநாட்டிலோடும்‌ ஆன்பொருந்தமென்னும்‌ அமராவதி ஆறு ஆகும்‌. 


சங்க இலக்கிய நூல்களுக்குப்‌ பின்னர்‌ வரலாற்றுக்‌ காலத்தில்‌ எழுதப்பட்ட தமிழ்‌ 
நூல்களில்‌ இந்த ஆறு பொருநை, பொருநல்‌, தண்பொருநை, தண்பொருந்தம்‌ 
என்று வழங்கி வந்துள்ளது தெரியவருகிறது. 


தற்போதுள்ள தண்பொருநையாறு முதன்முதலில்‌ நம்மாழ்வாரின்‌ 
திருவாய்மொழியில்‌ 'பொருநல்‌' என்று வழங்கப்பெற்றுள்ளது. கம்பராமாயணத்தில்‌ 
தண்பொருநையாறு 'பொருநை' என்றும்‌ கலிங்கத்துப்பரணியிலும்‌ 'பொருநை' 
என்றும்‌ சேக்கிழாரின்‌ பெரிய புராணத்திலே தண்‌ பொருந்தம்‌' என்றும்‌ 
இராசராசசோழன்‌ உலாவில்‌ 'எபாருநை' என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது 
தெரியவருகிறது. 
முக்கூடற்பள்ளு என்னும்‌ சிற்றிலக்கியத்திலே 'பொருநை' என்றும்‌, பிள்ளைத்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களான குமரகுருபர அடிகள்‌ அருளிய மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ 'பொருநை' என்றும்‌, பகழிக்‌ கூத்தர்‌ வழங்கியுள்ள 'திருச்செந்தூர்ப்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌' என்னும்‌ நூல்‌, 'தண்பொருநை' என்றும்‌ பரஞ்சோதி முனிவரின்‌ 
திருவிளையாடற்‌ புராணம்‌ 'தண்பொருநை' என்றும்‌ சான்று பகர்கின்றது. 


முதலாம்‌ இராசராசனுடைய 28- ஆம்‌ ஆட்சி ஆண்டூ (கி.பி.1013) வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டில்‌ தண்பொருந்தம்‌ எனக்‌ குறிக்கப்படுகின்றது. கி.பி.13- ஆம்‌ 
நூற்றாண்டு திரிபுவனச்சக்கரவர்த்திகள்‌ மாறவர்மன்‌ சுந்தாபாண்டியனது 
கல்வெட்டில்‌ தண்பொருநை என்று குறிக்கப்பட்டூள்ளது. 


இராசேந்திர தேவனான சுந்தர சோழ பாண்டியனின்‌ (கி.பி. 1052 - 64) 13- 
ஆவது ஆட்சி ஆண்டூ கல்‌வவட்டு தண்பொருந்தம்‌ என குறிக்கின்றது. 


இவ்வாறு, சிற்றிலக்கியங்களும்‌, பேரிலக்கியங்களும்‌ கல்வெட்டுகளும்‌ 
தண்பொருநை ஆற்றினையும்‌ நாட்டினையும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ தொட்டிலாக- 
தமிழ்‌ நாகரிகத்தின்‌ பிறப்பிடமாக வரைந்து பறைசாற்றுகின்றன. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


பொருநை 
ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


இந்தியாவில்‌ நடைபெற்ற அகழாய்வுகளில்‌ ஆதிச்சநல்லூர்ப்‌ பறம்பில்‌ நடைபெற்ற 
அகழாய்வே, முதல்‌ அகழாய்வாகும்‌. இந்த அகழாய்வில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
தொல்பொருட்கள்‌ தாம்‌ மிகத்‌ தொன்மை வாய்ந்தவையாகக்‌ கருதப்படுகின்றன. 


ஆதிச்சநல்லூர்‌, திருநெல்வேலியில்‌ இருந்து திருச்செந்தூர்‌ செல்லும்‌ சாலையில்‌, 
பாளையங்கோட்டையிலிருந்து 12 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ தண்பொருநை 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ உள்ளது. ஆதிச்சநல்லூரில்‌ பறம்பு என்று கூறப்படும்‌ 
மண்மேடு தண்பொருநை ஆற்றின்‌ தென்‌ கரையில்‌ தெற்கு வடக்காக நீண்டு 
கிடக்கின்றது. இந்தப்‌ பறம்பின்‌ மொத்தப்பரப்பளவு வரம்பு 114 எக்கர்‌ ஆகும்‌. இதன்‌ 
வடபகுதி உயர்ந்தும்‌, தென்பகுதி தாழ்ந்தும்‌ உள்ளது. இது பயிர்த்‌ தொழிலுக்குப்‌ 
பயன்படாத பாங்கற்ற நிலமாகக்‌ கருதப்படுவதால்‌ பறம்பு என்றழைக்கின்றனர்‌. 
இந்த இடத்தைப்‌ பண்டையத்‌ தமிழர்கள்‌ இறந்துபோன மக்களின்‌ உடலைப்‌ 
புதைக்கும்‌ ஈமக்காடாகப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 


முதல்‌ அகழாய்வு 


ஜெர்மன்‌ நாட்டில்‌ உள்ள பெர்லின்‌ நகரைச்‌ சார்ந்த 
முனைவர்‌ ஜாகோர்‌ (மா. 4800) என்பவர்‌ 1876 ஆம்‌ இ 
ஆண்டு ஆதிச்சநல்லூர்‌ பறம்பில்‌ உள்ளபுதர்களைக்‌ -_--.. * 
களைந்து நிலத்தை அகழ்ந்து அங்குப்புதையுண்டு  £ தி 
கிடந்த பழம்‌ பொருள்களை எடுக்கத்‌ திட்டமிட்டார்‌. நகு 


பெர்லின்‌ நகரிலிருந்து கப்பலில்‌ பயணித்து 
இந்தியா வந்தடைந்தார்‌. பின்னர்‌, தொடர்‌ 
வண்டி மற்றும்‌ மாட்டு வண்டியிலும்‌ 
நீண்டநாள்‌ பயணம்‌ செய்து, இந்தியாவின்‌ 
தென்கோடியில்‌ உள்ள ஆதிச்சநல்லூரை 
அடைந்தார்‌. இங்கு கிடைக்கப்பெற்ற 
காண்பதற்கு அரிய தொல்பொருட்களை 
எடூத்துச்‌ சென்று பெர்லின்‌ அருங்காட்சியகத்தில்‌ 
இடம்‌ பெறச்‌ செய்துள்ளார்‌. 


பாரீஸ்‌ நகரைச்‌ சார்ந்த 
எம்‌. லூயிஸ்‌ லேபிக்‌ 
என்பவர்‌ 1903-04 
ஆம்‌ ஆண்டூ கள 
ஆய்வு மேற்கொண்டு 
கூடுதல்‌ தகவல்களைத்‌ 
திரட்டினார்‌. 


ப்ப? உக்க1ப002 
சிகி படிக 


இரண்டாவது அகழாய்வு 
19௦3 முதல்‌ 1904-ஆம்‌ ஆண்டூ வரை ஆதிச்சநல்லூர்ப்‌ பறம்பில்‌ 
அலைக்சாண்டர்‌ ரீ அகழாய்வு நடத்தினார்‌. அப்பகுதிகளை கவனமுடன்‌ அகழ்ந்து 
எராளமான தொல்பொருட்களை கண்டெடுத்தார்‌. ஜாகோர்‌ முன்னர்‌ அகழ்ந்து எடூத்த 
தொல்பொருட்களைப்‌ போன்று பல அரிய தொல்பொருட்கள்‌ கண்டெடுக்கப்பட்டன. 
இத்தகைய கருவூலங்களைப்‌ பெற்றுள்ள ஈமக்காடூ (ய 00பா06) பழைமை 
வாய்ந்தவை என்று முடிவு செய்யப்பட்டது. 
அலலைக்சாண்டர்‌ ரீ அகழ்ந்து எடூத்த 
தொல்பொருட்கள்‌ அனைத்தும்‌ தற்போது 
சென்னை அரசு அருங்காட்சியகத்தில்‌ 
பொது மக்கள்‌ பார்வைக்கு சிறப்பாக 
காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 


ஆதிச்சநல்லூரில்‌ ஐம்பதுக்கும்‌ 
மேற்பட்ட வகைகளில்‌ களி 
மண்ணால்‌ ஆன மட்பாண்டங்கள்‌ 
கிடைத்துள்ளன. மேலும்‌ அங்கு இரும்பு 
ஆயுதங்களான கத்திகள்‌, குட்டையான 
வெட்டு வாய்ப்‌ பகுதியையுடைய வாள்கள்‌ 
(5௦11 8/010-019065), கைக்கோடாரிகள்‌ 
ஆகியவையும்‌ அதிக அளவில்‌ 
எலும்புகளும்‌, மனித மண்டையோடுகளும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரிய 
மட்பாண்டத்தினுள்‌ இருந்த இரு சிறிய 
மட்கலயங்களில்‌ ஒன்றில்‌ நெல்‌ உமிகள்‌ 
வைக்கப்பட்டிருந்ததன. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


படை அவர்‌ தம்‌ பணியினின்று ஓய்வு பெறுவதற்கு 
முன்னர்‌ 1913 ஆம்‌ ஆண்டூ அக்டோபர்த்‌ திங்களில்‌ 
, ஆதிச்சநல்லூரில்‌ சேகரித்த தொல்பொருட்களுக்கு 
உய வாடியா . ஒரு பட்டியல்‌ உருவாக்கினார்‌. சென்னை அரசு 


பப்பி பீம்‌ 


அருங்காட்சியகத்தின்‌ கண்காணிப்பாளராக இருந்த 
சே.ஆர்‌. எண்டர்சன்‌ முன்னுரையுடனும்‌ 'ஆதிச்சநல்லூர்‌ 
। மற்றும்‌ பெரும்பேர்‌ ஊர்களிலுள்ள வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முற்பட்ட தொல்பொருட்களின்‌ பட்டியல்‌' 
(ே15/00ப6 ௦7 116 ாஎ/5*07௦ வாய்ப 1௦0 ,&௦லாலிபா 
௮01 எபாடள்‌) என்னும்‌ தலைப்பில்‌ 1915 ஆம்‌ ஆண்டு 
சென்னை அரசு அருங்காட்சியகத்‌ துறையின்‌ வாயிலாக 
நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. 


ஆதிச்சநல்லூர்‌ பறம்பின்‌ மேற்பரப்பில்‌ 
மூன்று அடி ஆழம்‌ வரை சரளைக்‌ 8 
கற்கள்‌ உள்ளன. அதன்‌ அடிப்பகுதியில்‌ - 
தனிக்கூறாகச்‌ சிதைந்த படிகக்கல்‌ 5 
பாறை இருக்கிறது. ஈமத்தாழிகளை 6 
புதைப்பதற்கென்று பாறைகளில்‌ % 
தனித்தனியாக உட்குடைடைவு 2 
செய்யப்பட்டூள்ளது. 


இந்த ஈமக்காட்டில்‌ பெரிய தாழிகள்‌ பல அகழ்ந்து எடூக்கப்பட்டூள்ளன. இந்தத்‌ 
தாழிகள்‌ ஏறத்தாழ 6 அடி ஆழத்தில்‌ புதைக்கப்பட்டிருந்தன. சில தாழிகள்‌ மேல்‌ 
மட்டத்திலிருந்து 3 அடி முதல்‌ 12 அடிவரை ஆழத்தில்‌ இருந்துள்ளன. சில 
இடங்களில்‌ ஒன்றின்மீது ஒன்றாகவும்‌ புதைக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முந்திய ஈமக்காடு பகுதிகளில்‌ இதுதான்‌ மிகப்‌ பரந்ததாகும்‌. 
8௨01௦1 8801 5௦00 


பண்ட ௮:௯௨௯ ௩ என. 


அன்ம்மன அ அப பப ன ௭௫.௫௨ ௪ ௬ வலி 
இனக க அளசக ச சனசசவுபஅ௫௪ ௮௮௭௮ ௪ அனத கனத க ன்‌ கவத கம க அ அடக்க ௬௨௬௮ 


ஈமத்தாழிகளும்‌ 
தொல்பொருள்களும்‌ 


ஈமத்தாழிகளும்‌ அவற்றினுள்ளே எலும்புகளும்‌, மட்பாண்டங்களும்‌ பொன்‌, 
உயர்தர வெண்கலம்‌, இரும்பு போன்ற தாதுப்பொருள்களாலான கிண்ணங்களும்‌ 
வைத்துப்‌ புதைக்கப்பட்டூுள்ளன. 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


தங்கத்தினால்‌ ஆன பட்டங்கள்‌ 

இப்பட்டங்கள்‌ மெல்லிய பொன்‌ தகட்டினால்‌ நீள்வட்ட வடிவில்‌ (முட்டை வடிவில்‌) 
செய்யப்பட்டுள்ளன. தகட்டின்‌ மீது முக்கோண வடிவில்‌ கடுகு போன்ற புள்ளிகள்‌ 
அழகுற பொறிக்கப்பட்டுள்ளன. இப்பட்டங்களின்‌ இறுதியில்‌ இருபுறமும்‌ கயிறு 
அல்லது கம்பி கட்டுூவதற்குச்‌ சிறிய துளைகள்‌ இடப்பட்டுள்ளன. இப்பட்டங்கள்‌ 
மடித்துச்‌ சுருட்டி வைக்கும்‌ வகையில்‌ உள்ளன. 


பெண்‌ உருவங்கள்‌ 


) சிந்துவெளி அகழாய்வில்‌ ) ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட பெண்‌ உருவம்‌ கண்டடெடுக்கப்பட்ட பெண்‌ உருவம்‌ 


ரஒழலய9 ர00௨ங004௨ ய 


வெண்கலப்‌ 
பாத்தீரங்கள்‌ 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ரும்பு ஆயுதங்கள்‌ 
இ ஆயுத 

1. எறிவேல்‌ (50691) 

. ஈட்டி (லா௦9) 

. குத்துவாள்‌ (0௮009) 

அம்புமுனை போன்ற ஈட்டி (881060 8/6) 

இரு புறமும்‌ கூர்மையான வாள்‌ ((0௦ப016 60060 58010) 
மூவிலை வேல்‌ (110810 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


கூரிய அம்புமுனை (8௮1060 ௮௦10 690) 


ஐு.உ.ருூ% ற 


. கைக்கோடரி ((194௦015) 

௪. வாள்‌ (5000) 

10. வளைந்த கத்தி (போ60 (னார்‌) 
11. இருவளைவான கொக்கித்‌ தடி 


(1௦0/6 பர்‌ 14௦ ௦பாங60 1005) 
12. பலி வாள்‌ (5890141௦60 51010) 
13. அம்புமுனை (,&£௦1ய 690) 


14. வல்‌ (18/66) 
15. கோடரிகள்‌ (65) 


| 


33 


அமைய அஃரப்ணானல 


லூ 


16. மும்முனை வேல்‌ (11080) 


17: 
18. 
1௮. 


20. 


ர்‌. 


22. 
23. 
24. 
22. 
26. 
27. 
28. 


கேடயம்‌ (51௮0) 

அரிய ஆயுதம்‌ (4. போர௦ப5 1//6௨0௦) 

சிறிய உடைவாள்‌ ($௱௮॥ 0௮002) 

சிறிய ஈட்டி (ராவ! டவா௦6) 

செங்கோணவாயுள்ள ஈட்டி (டவா௦6 14ம்‌ 01806 1601௮0 ப9ா ॥॥ 5601௦) 
கூம்புவாய்‌ ஈட்டி (8௦6 யர்‌ ஈலா௦ய 0804) 

கூரிய வாயுள்ள ஈட்டி (8௦6 யர்‌ |80வ0 01806 ௮0 ௦1௦ பர) 
ஈட்டிப்‌ பிடியுள்ள உள்ளீடற்ற குழாய்‌ (1௮1௦1 1ப6ீ ஈலாபி6 ௦7 (80௦௦) 
குழிவான விளிம்புள்ள குத்துவாள்‌ (0௮009 வரம்‌ (809 டனும்‌ 
அகன்ற வாய்ப்‌ பரசு (191௦11 ௦௨0651 94 பரபர 6006) 

நீண்ட வட்டக்‌ குழிவான ஈட்டி (18௦6 யரர 1௦09 ஈ௦பா0 ௦1௦ 58/58) 


குழிவான இரும்புக்‌ கைப்பிடி ஈட்டி (1௦1௦18 400 ஈகி மரி £௦௦5 
ா௦ப்‌ 1௨ ௦மம்‌6) 


29. வளைவுகளுள்ள வாள்‌ (80105 பர்‌ பூலார௦ப5 ௦பாப60 01௮065 1800 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ங்‌ நா) 


ஒழ ர0.ஒங 004 ய - 


30. சிறிய நுனியுள்ள வாயுடைய ஈட்டி (டலா௦ மர்‌ (800 08065 ௮0 
௦1/௦ ஈலாரி) 


31. கத்தி (87) 


92. வளைந்த பலவகைக்‌ கத்திகள்‌ (௩6900 001: 01 ௦பா;60 [ரா/65 ௦74 
௮1005 1௦00) 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


- சிவப்பு நீற 
ட்பாண்டங்கள்‌ 


கருப்பு 
ம 


ஓழ்‌ ர.ஒங 004 ய - 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


நீற 


ப்பு 


ட்பாண்டங்கள்‌ 


சிவ 


கருப்பு 
ம 


ரஒழலய9 ர00௨ங004௨ ய 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


நானகு கால்‌ 
உள்ள சாடி 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


விலங்கின உருவங்கள்‌ 

தாழிகளில்‌ வைத்துப்‌ புதைக்கப்பட்ட பொருள்கள்‌ இறந்துபோன மக்கள்‌ 
பயன்படுத்திய பொருள்களும்‌ அவர்களுக்கு விருப்பமானவையும்‌ அவர்களுடன்‌ 
வைத்துப்‌ புதைக்கப்பட்டிருக்கலாம்‌. தாழிகளில்‌உள்ள பொருள்களில்‌, உயர்தர 
வெண்கலக்‌ கிண்ணங்களும்‌ பூக்கிண்ணங்களும்‌ வீட்டு விலங்குகளான, எருமை, 
ஆடூ, மாடு போன்றவற்றின்‌ வெண்கல உருவங்களும்‌ காட்டு விலங்குகளான 
புலி, யானை, மான்‌ போன்ற உருவங்களும்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ 
மக்கள்‌ அணியும்‌ வளை, மோதிரம்‌, காப்பு, கடகம்‌, கடுக்கண்‌ போன்றவையும்‌ 
சேகரிக்கப்பட்டுள்ளன. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


மட்பாண்டங்களின்‌ மீது இரும்புக்‌ கருவியால்‌ அழுத்தி வடிக்கப்பட்ட புள்ளி 
வடிவங்கள்‌ அழகு செய்கின்றன. அடிப்பாகத்தில்‌ நடுவே வட்டங்களும்‌, அரை 
வட்டங்களும்‌ தீட்டப்பெற்றுள்ளன. 


மேலும்‌ பல மனித எலும்புகளும்‌ மண்டையோடுகளும்‌ 
கண்டெடுக்கப்பட்டூுள்ளன. இத்தாழியில்‌ பெரிய அளவில்‌ எலும்புகளும்‌ சிறிய 
எலும்புகள்‌ சிதைந்தும்‌ இருந்துள்ளன. 


சில மங்கிய செந்நிறம்‌ வாய்ந்த மணிப்பாசிகளும்‌ வெண்கலப்பாசிகளும்‌ 
கழுத்து மாலைகளுமாகக்‌ கண்டெடூக்கப்பட்டன. புதைகுழிகளுக்கு 
வெளியே அரவைக்கல்லும்‌ காணப்பட்டன. பெரும்பாலும்‌ மட்பாண்டங்கள்‌ 
அனைத்தும்‌ தரமான களிமண்ணால்‌ வனையப்பட்டு, சூளையில்‌ வைத்து 
வேகவைக்கப்பட்டுள்ளன. அவை செவ்வண்ணம்‌, கருப்பு வண்ணம்‌ மற்றும்‌ 
கருப்பு-சிவப்பு, கறுப்பு வண்ணங்களில்‌ கவினுறக்‌ காணப்படுகின்றன. 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஆதிச்சநல்லூர்ப்‌ பறம்பு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறைக்கு 
ஒரு வற்றாத கருவூல ஊற்றாக நிலவுகிறது. விலை 
மதிப்பற்ற தொல்பொருட்களைத்தன்னகத்தே அடக்கி 
வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ களஞ்சியமாகத்‌ 
திகழ்கிறது. 


ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வு 
(2003-05) 


நூறாண்டூகளுக்குப்‌ பின்னர்‌ இந்திய ஒன்றிய அரசின்‌ தொல்லியல்‌ 
கண்காணிப்பாளர்‌ திரு. சத்திய மூர்த்தி தலைமையில்‌ 20௦3 - 2005-ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ ஆதிச்சநல்லூரில்‌ மீண்டும்‌ அகழாய்வுப்பணி நடைபெற்றது. 
இந்த அகழாய்வு பறம்பு என அழைக்கப்படும்‌ இடூகாட்டூப்‌ பகுதியில்‌ மட்டுமே 
நடத்தப்பட்டன. இங்கு 600 ச.மீ பரப்பளவில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில்‌ 


ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வில்‌ கிடைக்கப்பெற்ற அலங்கரிக்கப்பட்ட பானை ஓடு 


ரஒழலய9 ர00ஒங004௨ ய 


ரு 


- அண்தப்சணிவப்லல்‌ ரய பல 09ம்‌ 200. தத்தில்‌ 
16௦ க்கும்‌ மேற்பட்ட முதுமக்கள்‌ தாழிகள்‌ கண்டெடுக்கப்பட்டன. மேலும்‌, 
சுடுமண்ணாலான பொருட்கள்‌, இரும்புக்கருவிகள்‌, மனித எலும்புக்கூடுகள்‌ 
மற்றும்‌ மண்டை ஓஒடூகள்‌ தாழிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வு 
(2019-21) 


இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள்‌ பறம்பு பகுதியில்‌ (0பா/௮|! 9௦பா0) 
மட்டும்‌ நடைபெற்றுள்ளதால்‌, முதுமக்கள்‌ தாழிகள்‌ பற்றியும்‌, இறந்தவர்களை 
அடக்கம்‌ செய்யும்‌ முறை, சடங்குகள்‌, பழக்க வழக்கங்கள்‌ பற்றி மட்டுமே அறிய 
முடிந்தது. ஆனால்‌ அம்மக்களின்‌ வாழ்விடப்பகுதி, வாழ்வியல்‌ நடைமுறைகள்‌ 
பற்றி கேள்விக்குறியாக இருந்தது. அதற்கு விடைகாணும்‌ வகையில்‌ தற்போது 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை வாழ்விடப்பகுதிகளிலும்‌ அகழாய்வுகள்‌ 
மேற்கொண்டுவருகிறது. 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வில்‌ இதுவரை 847 தொல்பொருட்களும்‌ பல்வேறு 
வகையான பழங்கால மட்பாண்டங்கள்‌ அதிக அளவிலும்‌ கிடைத்துள்ளன. 
இத்தொல்பொருட்கள்‌ ஆதிச்சநல்லூரின்‌ வரலாற்றை மறுகட்டமைக்க உதவுகிறது. 
ஒவ்வொரு தொல்பொருளும்‌ தண்பொருநை ஆற்றங்கரையில்‌ வாழ்ந்த பண்டைய 
மக்களின்‌ பண்பாட்டினை வெளிப்படுத்துகிறது. 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை தற்போது மேற்கொண்டுவரும்‌ 
அகழ்வாராய்ச்சியின்‌ முக்கிய நோக்கம்‌ இப்பகுதியின்‌ தொடக்ககாலக்‌ 
குடியேற்றத்தை அறிந்து கொள்வதும்‌, ஈமக்காட்டுப்பகுதியில்‌ புதைக்கப்பட்டூள்ள 
அக்கால மக்களின்‌ வாழ்விடங்களை அடையாளங்காணுவதே ஆகும்‌. தற்போதைய 
அகழ்வாராய்ச்சியானது நீண்ட காலக்‌ கேள்விக்கு விடையளிக்கும்‌ வகையில்‌ 
ஆதிச்சநல்லூரின்‌ பழங்கால வாழ்விடங்களைத்‌ தொல்லியல்‌ சான்றுகளின்‌ 
மூலம்‌ அடையாளப்படுத்தியுள்ளது. 


டக்கு. 


) நுண்கற்காலக்‌ கருவிகள்‌ 


இந்தக்‌ கற்கருவிகள்‌ மண்ணடுக்குகளிலிருந்து வெளிக்கொணரப்பட்ட முதுமக்கள்‌ 
தாழிக்கு அடியில்‌ காணப்பப்படுகின்றன. செர்ட்‌ வகை கற்களால்‌ செய்யப்பட்ட கத்தி, 
முனை மற்றும்‌ சுரண்டி போன்ற கருவிகள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 


ஸர 


இரும்புக்‌ காலம்‌ மற்றும்‌ வரலாற்றுத்‌ தொடக்க காலம்‌ என இரண்டூ காலகட்ட 
வாழ்விடங்கள்‌ கண்டூபிடிக்கப்படட்டூள்ளன. அகழாய்வானது இரும்புக்‌ காலத்திற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ வாழ்ந்த மக்களின்‌ வரலாற்றை வெளிப்படுத்தியுள்ளது. 
கற்காலத்தைச்‌ சார்ந்த நுண்கற்காலக்‌ கற்கருவிகள்‌ கிடைத்திருப்பதன்‌ மூலம்‌ 
இரும்புக்‌ காலத்திற்கு முற்பட்ட மக்கள்‌ இங்கு வாழ்ந்திருப்பதை அறிய முடிகிறது. 
இது இப்பகுதியில்‌ தொடக்ககாலக்‌ குடியேற்றத்தைக்‌ குறிக்கிறது. இரும்புக்கால 
வரலாற்றை அறிவதற்கு முத்தாய்ப்பாக இருப்பது முதுமக்கள்‌ தாழிகளும்‌ அதனோடூ 
கூடிய ஈமப்பொருட்களாகும்‌. இது தற்போதைய அகழாய்வு மற்றும்‌ முந்தைய 
வ ப்க்பல்பி்‌ டிபன்‌ ரட்‌ அளவு தரவுகளைப்‌ பெற்றிருக்கிறது. 


ப்‌ பவல்‌ ய்‌ ஸல டூ ரி 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


) குறியீடுகள்‌ பொறிக்கப்பட்டப்‌ பானை ஓடுகள்‌ 


ஆதிச்சநல்லூர்‌ அகழ்வாராய்ச்சி வரலாற்றில்‌ தமிழி எழுத்துக்களைக்‌ கொண்ட 
பானை ஓடுகள்‌ தற்போதைய அகழாய்வுகளில்‌ கிடைத்துள்ளன. மேலும்‌, 
குறியீடுகள்‌ கொண்ட பானை ஒடூகள்‌ 50௦௦ க்கும்‌ மேற்பட்ட எண்ணிக்கையில்‌ 
கிடைக்கின்றன. 


இதன்‌ வாயிலாகத்‌ தொடக்க வரலாற்றுக்‌ கால மக்கள்‌ இங்கு வாழ்ந்திருப்பதை 
உறுதி செய்ய முடிகிறது. இம்மக்கள்‌ இரும்புக்‌ காலத்தைத்‌ தொடர்ந்து இப்பகுதியில்‌ 
வாழ்ந்து வந்திருப்பதை அவர்கள்‌ பயன்படுத்திய பல்வேறு மட்பாண்டங்கள்‌, 
தொல்பொருட்கள்‌, துளையிடப்பட்ட கூரை ஓடுகள்‌ போன்ற சான்றுகள்‌ வாயிலாக 
அறிகிறோம்‌. 


த, 


பி 


இரும்பினாலான தொல்பொருட்கள்‌ மேற்கூரை ஓடுகள்‌ 


ஈமத்தாழிகளில்‌ கிடைத்துள்ள தரமான தொழில்நுட்பத்துடன்‌ செய்யப்பட்ட 
மட்பாண்ட வகைகள்‌ வாழ்விடப்பகுதிகளில்‌ கிடைக்கப்பெற்றுள்ளன. 
குறிப்பாகக்‌ காலத்தால்‌ முற்பட்ட வள்ளை வண்ணப்‌ புள்ளிகள்‌ இட்ட கருப்பு- 
சிவப்பு வண்ண மட்பாண்டங்கள்‌, கிண்ணங்கள்‌ வாழ்விடப்பகுதிகளில்‌ 
கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை மேம்பட்ட மக்கள்‌ பயன்படுூத்தியதற்கு 
சான்றாகத்‌ திகழ்கின்றன. 


சிவப்பு மற்றும்‌ கருப்பு- சிவப்பு நிறப்‌ பானைகள்‌, கிண்ணங்கள்‌ 


ஃ பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


தொல்பொருட்களில்‌ வட்டச்சில்லுகள்‌ 
அதிக எண்ணிக்கையில்‌ காணப்‌ 
படுகின்றன. மேலும்‌, செம்பு மற்றும்‌ 
இரும்பிலான மோதிரங்கள்‌, கண்ணாடி 
மணிகள்‌, தந்தத்தினாலான மணிகள்‌, 
அரிய கல்‌ மணிகள்‌, கண்ணாடி 
வளையல்‌ துண்டூகள்‌, எலும்பு மணிகள்‌, ) தந்தத்தினாலான மணி 
சுடுமண்ணாலான மணிகள்‌ மற்றும்‌ வளையல்கள்‌ ஆகியவை தண்பொருநை 
ஆற்றங்கரையில்‌ வாழ்ந்த மேம்பட்ட தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ அணிகலன்களை 
கண்முன்னே சான்றாக நிறுத்துகின்றன. 


ர$ர$00௦ 


) ஆட்டக்காய்கள்‌ [ச செம்பு வளையங்கள்‌ 


) வட்டச்சில்லுகள்‌ 


வீடுகளின்‌ களிமண்மண்‌ தரையைத்‌ தேய்க்க உதவும்‌ கற்கள்‌, அரவைக்‌ கற்கள்‌ 
மற்றும்‌ கருவிகளைத்‌ தீட்டும்‌ கற்கள்‌ என வீடுகளில்‌ அன்றாட வாழ்க்கைக்குப்‌ 
பயன்பாட்டுப்‌ பொருட்களும்‌ அகழாய்வில்‌ கிடைத்துள்ளன. பண்டைய மக்களின்‌ 
கைவினைத்திறனைக்‌ காட்டும்‌ மனித மற்றும்‌ பறவைகளின்‌ சுடுமண்ணால்‌ 
ஆன உருவங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 


அன்றைய நீர்‌ மேலாண்மைக்குக்‌ கட்டியம்‌ கூறுவது போன்று 21 எண்ணிக்கை 
கொண்ட சுடுமண்ணாலான குழாய்கள்‌ கிடைமட்டத்தில்‌ பொருத்தப்பட்ட 
நிலையில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இது கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு வீடுகளில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கலாம்‌ எனத்‌ தெரிகிறது. 


தமிழ்நாடூ அரசு தொல்லியல்‌ துறை வாழ்விடப்பகுதிகளில்‌ மேற்கொண்டு 
வரும்‌ அகழாய்வுகளின்‌ வாயிலாகக்‌ கிடைக்கப்‌ பெற்ற தொல்பொருட்கள்‌, 
மட்பாண்டங்கள்‌ மூலம்‌ தண்‌ பொருநை ஆற்றங்கரையில்‌ பண்டைய தமிழ்ச்‌ 
சமூகத்தின்‌ வாழ்வியல்‌, சமூகப்‌ பொருளாதாரம்‌, கலை, பண்பாடு, சூழலியல்‌, 
படிப்பறிவு மற்றும்‌ எழுத்தறிவு ஆகியவற்றை உலகிற்கு வெளிச்சமிட்டூள்ளது. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிக 


சிவகளை அகழாயவு 


சிவகளை தூத்துக்குடி மாவட்டம்‌ ஏரல்‌ வட்டம்‌ தூத்துக்குடியிலிருந்து 31 கி.மீ 
தொலைவிலும்‌ ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 10 கி.மீ தொலைவிலும்‌ தாமிரபரணி 
ஆற்றின்‌ வடக்குக்‌ கரையில்‌ அமைந்துள்ளது. 


கீழடி போன்றே தொன்மை மிக்க தமிழ்ப்‌ பண்பாட்டு அடையாளமாகக்‌ 
கருதவேண்டியது சிவகளை தொல்‌ மாந்தர்‌ வாழ்விடம்‌. சிவகளை முதற்கட்ட 
அகழ்வாய்வில்‌ கிடைக்கப்பெற்ற 'ஆதன்‌' என்ற தமிழி எழுத்துப்‌ பொறிக்கப்பட்ட 
பானையோடு, நமக்கு கீழடியை நினைவூட்டுகிறது. ஆதிச்ச நல்லூரைப்போல 
செம்பினால்‌ ஆன பொருட்களோ அல்லது தங்கத்தினால்‌ ஆன பொருட்களோ 
சிவகளையில்‌ இதுவரை கிடைக்கப்‌ பெறவில்லை எனினும்‌, கருப்பு- சிவப்பு 
வண்ணக்‌ கலயங்கள்‌, குடுவைகள்‌, பானை மூடிகள்‌ போன்றவற்றில்‌ அழகிய 
வடிவமைப்பில்‌ வரையப்பெற்றுள்ள வெள்ளை வண்ண வேலைப்பாடுகளை 
நோக்கும்‌ போது இரும்புக்‌ காலத்தில்‌ சிவகளைப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த தமிழ்ச்‌ 
சமூகம்‌ மிகப்‌ பழமையானதாகக்‌ கருதப்படுகிறது. மேலும்‌, இந்த அகழாய்வில்‌ 
கண்டெடுக்கப்பட்ட நெல்லினை கரிமப்‌ பகுப்பாய்வு செய்ததில்‌ இதனின்‌ காலம்‌ 
கி.மு. 1155 என கால வரையறை செய்யப்பட்டுள்ளது. 


வட்ட பக்கலு 
அல்‌! 


ஃல றிக்‌ 1. 


ன கட்‌ 


) அகழாய்வில்‌ முதுமக்கள்‌ தாழி 


) வெள்ளை வண்ணம்‌ பூசப்பட்டுள்ள விளிம்புடன்‌ கூடிய கிண்ணம்‌ 


ரர்‌ 


பப 


ப] 
இரச 


௫ 
இம்‌ 
்‌ 
இர்‌ ட்டிக்‌ 
20000. மு ம மு ல ம 4 
ன்‌ 32 3) த. 


:3 56௦ 


2 


42 பா 14௦ 


ஓழு ர0.ஒங 004௨ டய - 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஓழ்‌ ர.ஒங 004 யு - 


நுண்‌ கற்கருவிகள்‌ 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


கொற்கை அகழாய்வு 


இடைச்சங்க காலத்தின்‌ பழந்தமிழ்ப்‌ பாண்டிய நாட்டின்‌ தலைநகராகவும்‌ 
துறைமுகப்‌ பட்டினமுமாக விளங்கிய கொற்கையில்‌ தமிழக அரசு தொல்லியல்‌ 
துறை 1968-6௦ ஆம்‌ ஆண்டூ மேற்கொண்ட அகழாய்வு தமிழக வரலாற்றில்‌ சிறப்பு 
பெற்றது. எனெனில்‌, இந்த அகழாய்வில்‌ சேகரிக்கப்பட்ட கரிமம்‌ ஒன்றினைக்‌ 
கரிமப்‌ பகுப்பாய்விற்கு உட்படுத்தியதில்‌ இதனின்‌ காலம்‌ கி.மு. 785 என்று 
காலக்கணிப்பு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம்‌ ஏரல்‌ வட்டத்தில்‌ 
அமையப்பெற்றுள்ள கொற்கையில்‌ மீண்டும்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ 
துறை இந்த ஆண்டு அகழாய்வு செய்து வருகிறது. இங்கு பல்வேறு வகையான 
தொல்பொருட்கள்‌ கிடைத்த வண்ணம்‌ உள்ளன. 


சங்கு வளையல்கள்‌ தயாரிக்கும்‌ தொழில்‌ நடைபெற்றதற்கான சான்றுகள்‌ 
கிடைத்துள்ளன. இவற்றில்‌ முழுமையான சங்குகள்‌, பாதி அறுத்த நிலையில்‌ 
உள்ள சங்குகள்‌, முழுவதும்‌ உடைந்ததுமான சங்கு வளையல்கள்‌ போன்றவை 
சான்று பகர்கின்றன. 


அண்மையில்‌ சதுர வடிவிலான செங்கல்‌ கட்டுமானம்‌ ஒன்றும்‌ கிடைத்துள்ளது. 
இச்செங்கற்கள்‌ சங்க காலத்தவை என்று அடையாளங்‌ காட்டுகின்றன. இச்செங்கல்‌ 
கட்டுமானம்‌ 29 அடுக்குகளைக்‌ கொண்டூ 2.35மீ உயரம்‌ கொண்டுள்ளது. 
இக்கட்டுமானத்தின்‌ நடுவேபெரிய கொள்கலன்‌ ஒன்று தலைகாட்டியுள்ளது. இந்தக்‌ 
கொள்கலன்‌ தனித்துவமாக இச்செங்கல்‌ கட்டுமானத்தில்‌ வைக்கப்பட்டூள்ளதால்‌ 
இக்கட்டூமானம்‌ ஒரு சிறப்பான இடத்தைப்‌ பெறுகிறது. இதனின்‌ தரைத்தளத்தில்‌ 
சுக்கான்‌ பாறைக்கற்களைக்‌ கொண்டூ அடுக்கி அதனின்‌ மீது மணல்‌ பரப்பி 
அதன்மேல்‌ செங்கல்‌ கட்டுமானம்‌ செம்மையாக எழுப்பப்பட்டூள்ளது. இக்கட்டுமானம்‌ 
தனித்துவம்‌ வாய்ந்தவையாக உள்ளது. 


இந்தக்‌ கட்டுமானத்திற்குச்‌ சிறப்பு 
ர கம்‌ வகையில்‌ இதனருகே 
ி துளைகளுடன்‌ கூடிய 9 அடுக்கு 
களைக்‌ கொண்ட வடிகட்டூம்‌ 

குழாய்‌ ஒன்றும்‌ வெளிப்பட்டுள்ளது. 
மல்‌ இ இதனருகே மேற்கத்திய 
ப: நாட்டு பானையோடூுகளும்‌ 
கிடைத்துள்ளன. கொற்கையில்‌ 
ஆ _ தற்போது கிடைத்துவரும்‌ 
. தொல்லியல்‌ சான்றுகள்‌ நீண்ட 
। ஏநடூங்காலமாகத்‌ தமிழகம்‌ பிற 
ஏ. நாடுகளுடன்‌ வணிகத்தொடர்பு 
| கொண்டூ இருந்தது என்பதையே 
பறைசாற்றுகிறது. 


ம. அண்மையில்‌ கொற்கை 
. "அகழாய்வில்‌ கி.மு. 5 ஆம்‌ 
ன்‌ நூற்றாண்டுக்கு முற்பட்ட கங்கைச்‌ 
””" சமவெளியைச்‌ சார்ந்த கருப்பு 
வண்ணப்பூச்சு பெற்ற (௮0% 510060 
ஙா ௦4 கோரல்‌ ஙலிஞு) பானை 
றி ஓடுகள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 


இ 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. உர 1]10ய 
ரி 10% 


கொற்கை அகழாய்வுகளில்‌ கிடைக்கப்பெற்றுள்ள வெள்ளி முத்திரைக்‌ 
காசுகள்‌, வடக்கத்திய மெருகூட்டப்பட்ட கருப்பு நிறப்‌ பானை ஓஒடூகள்‌ (14011௨ 
180௩ [2௦145760 ௩௮6), கங்கைச்‌ சமவெளியைச்‌ சார்ந்த கருப்பு வண்ணப்‌ பூச்சு 
பெற்றுள்ள பானை ஓடூகள்‌ கிடைக்கபெற்றுள்ளதன்‌ மூலம்‌ தென்னிந்தியாவானது 
கி.மு. 6 ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவின்‌ பல்வேறு பகுதிகளுடன்‌ 
வணிகத்‌ தொடர்பு கொண்டிருந்தது என்று இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ 
மேனாள்‌ தலைமை இயக்குநர்‌ முனைவர்‌ ராகேஷ்‌ திவாரி மற்றும்‌ இந்து 
பனராஸ்‌ பல்கலைக்கழகத்தைச்‌ சார்ந்த பேராசிரியர்‌ ரவிந்திர நாத்‌ சிங்‌ ஆகியோர்‌ 
கருத்து தெரிவித்துள்ளனர்‌. 


தல்ட 


மேலும்‌, இப்பகுதியைச்‌ சுற்றி அதிகளவிலான தொல்லியல்‌ இடங்கள்‌ 
காணப்படூவது கொற்கைத்‌ துறைமுகம்‌ கி.மு 8 ஆம்‌ நூற்றாண்டிற்கு 
முன்னரே நிறுவப்பட்டுள்ளது என்று கருதலாம்‌. மேலை நாட்டினருடனும்‌, 
கீழைநாட்டினருடனும்‌ இந்தியாவின்‌ பிற பகுதிகளுடனும்‌ வணிகத்‌ தொடர்பு 
கி.மு. 8 ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்னரே நடைபெற்றிருந்ததைக்‌ கொற்கை 
அகழாய்வின்‌ காலக்‌ கணக்கீடு உறுதி செய்துள்ளது. 


சிவகளைப்‌ பறம்பில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில்‌ ஈமத்தாழி ஒன்றில்‌ 
சேகரிக்கப்பட்ட ஏநல்லினைக்‌ காலக்‌ கணக்கீடு செய்ததில்‌ இதனின்‌ காலம்‌ 
கி.மு. 1155 என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே, பொருநை ஆற்றங்கரையில்‌ 
வாழ்ந்த தமிழ்ச்‌ சமூகத்தினரின்‌ மேம்பட்ட பண்பாடூ 3200௦ ஆண்டுகளுக்கு 
முற்பட்டது என்று உறுதி செய்ய முடிகிறது. 


ஆதிச்சநல்லூர்‌ மற்றும்‌ சிவகளையில்‌ கிடைக்கப்பெற்றுள்ள உயரிய 
வெண்கலம்‌ மற்றும்‌ தங்கத்திலான பொருட்களும்‌, உயரிய சடங்கு முறைகளும்‌ 
அவர்களின்‌ வளமான பொருளாதாரத்திற்கும்‌ சமூக வாழ்க்கை நிலைக்கும்‌ 
சாட்சியம்‌ கூறுகின்றன. 


ஆதிச்சநல்லூர்‌, கொற்கை, சிவகளை ஆகிய தொன்மை வாய்ந்த ஊர்களைப்‌ 
பெற்றுள்ள பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 3200 ஆண்டூகளுக்கு முற்பட்டது 
என்பதை சிவகளை அகழாய்வில்‌ கிடைக்கப்பெற்ற உமி நீங்கிய நெல்லின்‌ வழிப்‌ 
பெறப்பட்ட காலக்‌ கணக்கீடு நிலை நிறுத்தியுள்ளது. 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ஆவணப்படுத்துதல்‌ 


7 ்‌ ண 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


ன்ன ்‌ - -- - கம அர ௬௭ அனு எ ௭ ட்டி அ உ ஆர அசநுட்நனா ௩. 
| ்‌ ப அல்கத்ர்‌ பட அ அதப்பட வல்‌, இடத்துல 5214-8 ஜி. 7 ரன ட டி வ கத 
்‌ அ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


பல துறைகள்‌ மற்றும்‌ 


வல்லுநர்களுடன்‌ 
இணைந்து பணிமேற்கொள்ளுதல்‌ 


தனிச்‌ சிறப்பான பிரிவுகளின்‌ மதிப்பு வாய்ந்த பங்களிப்பினை ஆழமாகப்‌ 
பகுத்தாய்ந்து தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கும்‌ வகையில்‌ தமிழ்நாடு 
தொல்லியல்‌ துறையானது தொல்‌-தாவரவியல்‌, மூலக்கூறு உயிரியல்‌, மக்கள்‌ 
மரபியல்‌, சுற்றுச்சூழல்‌ தொல்லியல்‌ மற்றும்‌ மொழியியல்‌ தொல்லியல்‌ போன்ற 
துறைகளின்‌ வல்லுநர்களுடன்‌ இணைந்து பணியாற்றி வருகிறது. 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


இப்பெரு முயற்சியில்‌, மும்பையிலுள்ள இந்திய புவிகாந்தவியல்‌ 
நிறுவனம்‌, பெங்களூருவிலுள்ள இந்திய அறிவியல்‌ நிறுவனம்‌,பாரதிதாசன்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ தொலையுணர்வுத்‌ துறை, அண்ணா பல்கலைக்கழகத்தின்‌ 
தொலையுணர்வு நிறுவனம்‌ மற்றும்‌ இந்திய தொழில்நுட்பக்‌ கழகம்‌, சென்னை 
போன்ற புகழ்‌ பெற்ற நிறுவனங்களுடன்‌ இணைந்து, தரை ஊடுருவல்‌ 
தொலையுணர்வு மதிப்பாய்வு (ோ௦பா0 2௨0 ௩௨0௮0), காந்த அளவியல்‌ 
மதிப்பாய்வு (1/8 5பஙல), ஆளில்லா வான்வழி ஊர்தி மதிப்பாய்வு 
(பாரளாக0்‌ கால 74/௦6) போன்ற பல்வகையான தொழில்நுட்பங்களைப்‌ 
பின்பற்றி அவற்றின்‌ மூலம்‌ தொல்லியல்‌ இடத்தை அடையாளம்‌ காண்பது மற்றும்‌ 
முறையான தொல்லியல்‌ தளங்கள்‌ மற்றும்‌ அகழாய்வுப்‌ பணிகள்‌ மேற்கொள்வது 
என சீரிய நடவடிக்கைகளில்‌ தொல்லியல்‌ துறை ஈடுபட்டுள்ளது. 


தொல்லியல்‌ மற்றும்‌ நமது மரபு குறித்தான ஆர்வம்‌ தமிழ்நாட்டில்‌ தற்போது 
புத்தாக்கம்‌ பெற்றுள்ளது. கடந்த காலத்தைப்‌ பற்றி ஆய்வுகள்‌ மேற்கொள்ளுவதற்கு 
மிக பெரிய வாய்ப்பு தற்போது அமைந்துள்ளது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின்‌ 
வாலாற்றுத்‌ துறைப்‌ பேராசிரியர்‌ கா. ராஜன்‌, சென்னையிலுள்ள சர்மா மரபுசார்‌ 
கல்வி மையத்தின்‌ செயலாளர்‌ பேராசிரியர்‌ சாந்திபப்பு, தஞ்சாவூர்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ கடல்‌ வரலாறு மற்றும்‌ கடல்‌ தொல்லியல்‌ துறையின்‌ 
பேராசிரியர்‌ வீ. செல்வகுமார்‌ ஆகிய வல்லுநர்களின்‌ வழிகாட்டுதலுடன்தற்போதைய 
தொல்லியல்‌ கள ஆய்வுகளும்‌ அகழாய்வுகளும்‌ மேற்கொள்ளப்படுவதோடூ 
எதிர்காலங்களில்‌ மேற்கொள்ளப்படவுள்ள அனைத்து பணிகளின்‌ வாயிலாக 
உலகளாவிய வரலாற்றில்‌ தமிழ்ச்‌ சமூகம்‌ சரியான இடத்தைப்‌ பெறுவதற்கும்‌, 
உலக அரங்கில்‌ தமிழகத்தின்‌ பண்பாட்டினை நிலைநிறுத்துவதற்கும்‌ முறையான 
தொல்லியல்‌ கள ஆய்வு மற்றும்‌ அகழாய்வுகளின்‌ மூலம்‌ நமது மரபுகளைக்‌ 
கண்டுபிடித்து, ஆவணப்படுத்தி, விவரித்து மற்றும்‌ உலகத்திற்கு வெளிச்சமிட்டுக்‌ 
காட்டுவதற்காக தமிழ்நாடூ அரசு தொல்லியல்‌ துறை அனைத்து முயற்சிகளையும்‌ 
எடூத்து வருகிறது. 


70 


ஒத்துழைப்பு நல்கும்‌ முக்கிய நிறுவனங்கள்‌ 

தற்பொழுது முறையான தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌ நடைபெற்று வரும்‌ 
இடங்களிலிருந்து வெளிக்கொணரப்படூம்‌ தொல்பொருட்கள்‌ அறிவியல்‌ 
ஆய்வுக்கு உட்படுத்தி புதிய அறிவியல்‌ முறை மூலம்‌ கீழ்க்காணும்‌ புகழ்பெற்ற 
தொல்லியல்‌ சார்ந்த அறிவியல்‌ சோதனைக்‌ கூடம்‌ மற்றும்‌ நிறுவனங்கள்‌ 
வழியே அறிவியல்‌ ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டூள்ளது. 
தமிழ்நாட்டில்‌ நடைபெற்று வரும்‌ விரிவான அகழாய்வுகளுக்குத்‌ துணை நிற்கும்‌ 
வகையில்‌ தொல்‌ மரபணு பகுப்பாய்வு ஆய்வகம்‌ (௨௦61 மய பட்ஸ்‌) ஒன்றை 
ரூ. 3 கோடி மதிப்பீட்டில்‌ மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ ஏற்படுத்த உரிய 
நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 


| 
| ு செல்லுலார்‌ மற்றும்‌ மூலக்கூறு 


உயிரியலுக்கான மையம்‌ (சி.சி.எம்‌.பி) 
65௨௭01 ்‌ ்‌ 
வடு கவ ஹைதராபாத்‌ தெலுங்கானா 


மதுரை காமராசர்‌ 
“வர்லாம்‌ று 


&5௦௦1-ம7 ட்‌ ப்‌ பல்கலைக்கழகம்‌-மதுரை 
பிரஞ்சு நிறுவனம்‌ - பாண்டிச்சேரி ம்‌ ்‌ 
ச 5 5 ்‌ 
டட லர 7 
பு ப்ப தி 
ந ளி 8 ட ்‌ சிதி 11ம்‌. 
ப்‌ தேசிய மேம்பட்ட கள்‌ 
& % 2 % ்‌ 2] | [2] 3 ர்‌ ன த ஆய்வு 
ஆ. ட்ட 8 சதவ ச த்‌ னா 
ட்ட ந 7 தி தி ன்‌ 
“ட ப்‌ ட இந்திய அறிவியல்‌ 
டெக்கன்‌ கல்லூரி ப ல 
முதுகலை மற்றும்‌ ஆராய்ச்சி 


நிறுவனம்‌-புனே 


[/ 2 
733 2 ர 
சி 1 

ர 
7 ச பூ 

7 
ர 3] 
7 றி 
[/ தி ப-தி 
ந ஷ்‌ வ ॥ 
ட்டடட்‌ ஙிகார்பாட்‌ ஏ! 
ஈ6்0பிங௦ட௦௦ (417) 5 


வேலூர்‌ தொழில்நுட்ப 
நிறுவனம்‌ (1/1) 


சர்மா மரபுசார்‌ கல்லி மையம்‌, 
சென்னை 


தொலை உணர்வு நிறுவனம்‌ 
அண்ணா பல்கலைக்கழகம்‌ 


இந்திய புவிகாந்தவியல்‌ தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம்‌, 
நிறுவனம்‌, நவி மும்பை திருவாரூர்‌ 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


புகழ்பெற்ற தொல்லியல்‌ 
ஆய்வாளர்களின்‌ பார்வையில்‌... 


19 $௨௦௨11 1 ணவ 


2”0777127” 12/71207/01” (7271627107 
,4712/420/02108/ 5/ுனு! 07 /71274 
17/21 102107 


66 


[டூ ரஷ 16 ஜாலர்‌ ற1க85ய76 1௦ மார்ச 01) 1146 8018601௦ஐர7௦8] ௨௦14871165 ஜ010ஐ ௦0 
11) [வாய்‌ கப்ப. 0௦ 25 688 820 1 ஐ௦7* 8௩ 0ற௦71யாம்‌(37 1௦ 1106 ௨1௦01 8ர்‌ (96 
௦151/6705 ௦1 198௦710811 [$180% 1௦115160 *4/876 (141812) 16௦௨ம்‌ 11010 ௦11201 ௨௭0 
1௦ 140 ௨௦௦7 ௨௨01௦0௨0௦1 0876 ஊல!18116 147010 (116 ௨550018160 1௭618. 13856 ௦1 
12ம்‌ 16 ஸூ பாரு 001101 (1087 1116 00148௦15 04௭௦61 500111 101௨ வரம்‌ 714௦11 [1018 
11112]1% 06 85 கிரு 86 600-700]01%௦ காரு கோரிர்ளா. 196 0ய7%௦௦106 ௦7 116 16001 
6300ப7௭7110175 84 18661801, 14௦0 மரொவாக] வாம்‌ 011167 57065 11) 1 காப்‌ கம்ப, 1010010211 
[$180% 5112060்‌ 787௦ வாம்‌ ௨ 2000 யாள ௦1 ந௦1ளம் நர11) 18 வம்பாரச்‌ 105௦111015 
(211-614) ௦ளர்யார [$(6 1801௦080௦1 08465, 6811651 50 187) 8௭6 ௦௦1101௦181 (1087 
ஏர்‌, 116 581776 185 8150 நப51160 0௨௦% (16 ௨110 ௦1 பர 8௭15871101 11) 11127 16 ஜர்௦ய 
8 றவ ஈார்(ம்‌ 18011 [1 01௧. 


கார 17000 116 ௨௦௦௩6 11 15 ௦18016 11984 (6 ஞார்ம்‌606 10 யரா வரு ௧௦ (16 

084816 1௦ 8௦1 1.த மார்‌111௦0 நு6வா5 66016 றா65004 15 10௩௦௭0 1௦10 (96 5116 
௦1 கர காறவ்வ்வா (18! கம). 1%6௦னர்‌ வா௦48601௦ 241௦81 166௨௦1 15 18/11 கய 
12:6 8150 10௩1060111 ஸார்னோ௦6 1௦ 11806 ௩611 4௯:610060 11701 160111401௦ ஐ 100104 ஐ 
5166111701 பொர 2 வா௦ய110 1900 130. பீரா யாவ] 51165 ௦4 ஒஙாவிவகர்ம்‌ வாம்‌ கப்ர்‌] பா 
816 8180 08766௦ 1211-1611) ௦ளர்யார 130. 18வாரரு ஹர்ர்பெபகார்கா ஈளாசம்றக 0௦11115112 
010126, ஐ010, 06௨௦5 67.8] 1010876 ௭611 6518011516 50010-600101111௦ 8011571165. 
114686 1105 5101 ௦10110 ௦7 யரா 001007 19 (116 16ஐர௦0 17011 51006 486 1௦ 
(11614௦ ௦0. 1௦௦ 1௦0 ஐ6்‌ 8 ௦1886 10116 ௦01 11145 றா௦0658 0015151801 
11710111045010110 வர 165௨01 15 மர்ஜிபீரு 60 பம்ர6ம்‌ 19) (116 ளாரர்ா6 ஐ60-ப1117 10010 010 ஐ 
]8ார்ிறுகம்ம, நா வ/௨, 50011 ந காருகர்வக, கர்ப க ௨௨ நாவி] வ ஒர்‌ 1, வாம்‌. 


99 


91. ந வாரா யல ]4. ஒயர 211 


2707296907 
மிலபற்‌: (2074771470 (245-700) & 
ம7112104/ 17:291/24701 (171414) 
மிய/ 0 யோம்‌1422 717202 & 1067-7777 [70/20 
17011. 70224710/1 ,4.99001476, 
ம42100114/8 /71517////2 7607” 4710/420/02104/ /22924710/, (மபோரம்‌7122 
மி_/111121/ 07 4//70 & ,470/420/0 2 


மியாமாமட //ற்ர1 பராம்‌ 25ர்று 


66 


ந ட. [ 86 180 ௦000௦11137 1௦ நர்தர1 10051 ௦7 (196 51165 ௦4 "1" 8ரர்‌] 198ம்ப 
518165 பருளொ 116 0௦1181௦௧4156 றா௦]601 ௦1 (16 (ிரரளர்(ர ௦ம்‌ வோர்‌[ஜ6 8௭0 
1116 நவாவாக5 11/0 மப பிறன்‌ மாமன (06 [கக்க ௦4 கய்ராகார்‌ ௦ம்‌ 10111 
மேவ்ராஷ்கா (111 ௧59004214௦ நரம்‌ [1௦1 ௩ [விலா வாம்‌ 19 விடல்‌ "1 சலா, 11% 1)17201௦ 
சேோளாவ], &௱0186௦1021௦84 மானு ௦4 1018. 


பொ $மா னு 08860 1161047௦11 ஸப 2ரரு 5 1 பரு 25181 011 2 1146 0011601100 
௦1 11௨ சேோஜக /வ11ளூ ஈர்‌(4 111௨ /கஜகம்‌ 7வி1ஞுா ஹூம்‌ டனும்‌ மழ 1௦ 116 நு வாரு விவகார, 
ரி ப6 0௦யார் ஷர ௦1 1௦ம்‌ ௩ [ந வுலா. 


[ர நரன ௦1 கோர 87௦ ௦4 [3௨1111 10 514) ௦ளர்பாரு 1302, ௦௦௦ய118706 ௦71 
061006 ஈலாரள்ர ௦1 111312 87௦௦16 1௦ 61 ௦ளர்பார 130, மஸா610060 10௩௭ ந1கார1112 84 
[$661801, (6 15 ஜுகசர்‌ ம கேர்ொக்யாா ௦4 கரக] (நவார்ச்பய/வா]ந சர்ர்‌ ௦11) 11048) 
110 1108710081 ௦௦1180௦௧7441௦0 1 1461ம்‌ ௦7 5௦ர்ளுர்பர்‌௦ 80௦186010௦ ஐ1௦81 16508704. 
1196 18 ஜர்‌ 80006 ௦1 501871171௦ 1656870165 1 116 14614 ௦7 நபாாவா ர௦101101, 
171806 0016011015 நரம) ௦0 றவா15 ௦7 (06 0௦ய01137 ௨0 வுர௦ர்னார்‌ ௩௦110, ஸோனா 
௦1 ராசர்வ1பாஜு றவாரர்பம்கா13 11 0௦0205, ர்‌ துாஷஹர்ர்081] 8100165 உரம்‌ வரு 1௦6 


99 


ஃபொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


30111௨ நார்‌ [ிறை௦ர்‌: £)111ற ௩ (நபிாஹ்வா 


7771277116 7710725607: 07 $01///7 491471 ,470/420/0 2 
(யோம்‌770222 (பர்ளு, போரற்11/2௦) (1 
பாம்மிட்117120//2/28/2//010) ௦7 1724101122 171/277101/0714/ /101/7144/0071, 1/210 172177 


66 


1 ௦ 18௦61௨04 51௦௧, 8௦0 ஐ நர(ம்‌ ௦110 11௦5 ௦1 124011 1 ரலம்ப, (1927 (06 

ஹ்ராம்‌ 2 ௦7 (16 1ம51௦71௦ நார்‌ 19 1146 50011, ௦8111701 06 1876: 11181 (46 614- 
ச 0110. 18 116 1௦14) 1 86 செர்6ம்‌ (6 கொரு ர்51*௦ா1௦ டன ஐ 88 ௨ 000655 
(ம்‌ பஹ 6ம ௦ ஞான 800-200 130. 11 1 6௦0 20௦0 1௦ 566 141312/51801-வ110060 
11010 1%07168ம்‌. 1" ளாக 5 வா கொரு 876 (கோரா 1181 611 ௦ம்‌ $6)௦7 (6 111812- 
2550018160 0௦116%1 ௦1 140118 -- [ வர ர0ாஜ01112 (116 630801 08716), 6ப% 16856 11806 
11. 1152 180665 1௦ 06 11016 1027௦௮], [ம்ஹ்‌ 11) 01௦126 ௨8௦110 1155 1315 111௦765111 2 


ர ர்ர5 வர்‌. 


ய51ா112 [$க5ய ]ரிவுயார்கா 


2710725607 


மிஐ_/111121/ 07 47107271/ /7141411 /70910137 4112 (3//11712 
(7102791000 01 (24/01/1107 


டு 


ளு (106 011467 06 நர்ம்‌011 15 16000 1010 1.6. 10) 2021 15 8௩ [1118] 
1] நள 12 பர௦ம்‌ ]சீகா1ம்‌ 0௦115 ௦1 சேர்க 1]காம்கா ஒளக 1 71௦. 418%%1 002. 
ஒ11171187: 00111 85 8450 16001160 1 (96 &ராகாகாகார்‌ ௦வாம்‌. ]%ரானா56 188 8 811216 
011601412௦ 001101 1871. 11 185 156 ஐய0165 00 1146 ௦051617596 114656 816 8510110115: 
ஒயர , 51% வாரா6ம்‌ நறா0௦1 எர) வீரனா 86 ரகமா116 10 ௧ 6111011081 0௦10, 11806 ௦ 0௦2 
௦ 8௨1456 ற௦வ/60 1411, 1411 க ௦016 ஈர்‌(4 17௦ ரகயார்ர6 ஜாராம்‌௦15 ௦1 எ4(10 ளா 51065. 


116 00110 சர்ம நக 10006 1) 2018 ராஜு 06102 1௦ 5ளார்கே 111, (11 291-94 மர்‌ 
[ 8171 104 பபம்66 5076 86௦ 15 85 1115 ஈர்ஹ்‌17 ௦0௦110௦060. 11011௦௩112 18 11வாம்விவா 
னு 86 0௦14 [76 ]ர்கபாரு வா. 


99 


௮ 
டு 
பே 
ட 
(2 
ம்‌ 
ம்‌. 
6 
டு 
ன்‌ 
| 
௮ 
லி 
ம்‌, 
6 
ஐ 
(ஸு 
2] 
ட 


நூலடைவுப்‌ பட்டியல்‌ 


1. கால்டூவெல்‌, “திருநெல்வெலி சரித்திரம்‌” தமிழாக்கம்‌ : 


ந. சஞ்சீவி மற்றும்‌ கிருஷ்ண சஞ்சீவி, 2004. காவ்யா பதிப்பகம்‌, சென்னை. பக்‌.17. 


2. சேக்கிழார்‌, “திருத்தொண்டர்‌ புராணம்‌ என்னும்‌ பெரியபுராணம்‌” மும்மையால்‌ உலகாண்ட சருக்கம்‌ : 


மூர்த்தி நாயனார்‌ புராணம்‌, 1870 வர்த்தமான தரங்கிணீ அச்சுக்கூடம்‌, சென்னபட்டணம்‌, பக்‌.127. 


3. பரஞ்சோதி மாமுனிவர்‌, “திருவிளையாடற்‌ புராணம்‌” பாண்டி திருநாட்டூப்‌ படலம்‌ பாடல்‌ :7, 
நா.கதிரைவேற்‌ பிள்ளை பரிசோதித்தது. 1928. வித்தியா ரத்னாகர அச்சுக்கூடம்‌, சென்னை. 


4. புறநானூறு மூலமும்‌ பழைய உரையும்‌ பாடல்‌ எண்‌.11 வரி எண்‌.5 


பதிப்பாசிரியர்‌ டாக்டர்‌ உ.வே.சாமிநாதையர்‌ 1971. உ.வே.சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌, சென்னை. பக்‌.31 


5. கம்ப இராமாயணம்‌: கிட்கிந்தா காண்டம்‌ நாடவிட்ட படலம்‌-31 


. பொருநை ஆற்றங்கரை நாகரிகம்‌ 


6. கலைக்களஞ்சியம்‌ தொகுதி 5, 1958. தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌, சென்னை. பக்‌.575 


7. இராகவன்‌, அ. “கோநகர்‌ கொற்கை” மறுபதிப்பு 2005. 


அமிழ்தம்‌ பதிப்பகம்‌, சென்னை. பக்‌. 34-39. 


8. இராகவன்‌, அ. “ஆதித்தநல்லூரும்‌ பொருநைவெளி நாகரிகமும்‌” மறுபதிப்பு 2007. 


அமிழ்தம்‌ பதிப்பகம்‌, சென்னை. 
9. (ந்‌, 4/௦ 4. “7௨ லாடு ரர6்‌௦ரு ௦7 110/12” 1962. 00010, 148085. ற. 469 
10. 801930 /18 1ஈ௦1௦8 14/௦1. (1. 1981. 4௦80010008] $யஙவு 01 [ஈ016, 118 061/1. .293 


11. 8௦பர4 ॥ஈ௦1லா !ஈ5௦ார்014௦5 34/௦1. /11॥ , 1986. 470860100/08 5யஙவு ௦4 [ஈப18, 147806. 0.236 


12. இப! ௨001 ௦1 [ஈவா ராவு 1906 ஈ௦. 411, 4௦80010008] $பஙவு 0/ [யக 118 டில. ற.32 


நிழற்படங்கள்‌ கொடுத்துதவியவர்களுக்கு நன்றி 
1) திரு. சி.௮. ராமன்‌, இ.ஆ.ப., இயக்குநர்‌, 


அரசு அருங்காட்சியகங்கள்‌ துறை 
2) திரு. எல்‌. ராமச்சந்திரன்‌, நிழற்படமெடூப்பவர்‌ 
] தமிழி ஆவணப்படக்‌ குழுவினர்‌ 


புத்தக வடிவமைப்பு- கதிர்‌ ஆறுமுகம்‌ 


